கடவுள் துணை . 
மதுரைத் தமிழாசிரியர் மாக்காயனார்மாணாக்கர் 


கணிமேதாவியார் 


அருளிச்செய்த 


திணைமாலை நூற்றைம்பது 

மூலமும் உரையும் 
( இரண்டாம் பதிப்பு . ) 


-காதே 


சேதுஸம்ஸ்தான வித்வானும் 
“ செந்தமிழ் ” ப் பத்திராசிரியருமான 


ரா . இராகவையங்காரால் 


பதிப்பிக்கப்பெற்றன . 


தமிழ் 


மாத்த 


ச் 
சங்கம் 
, 


SANGAMA 


THE 
MADURA 


FAMIL 


“ செந்தமிழ் ” ப்பிரசுரம் .-- அ . 


மதுரை : 
தமிழ்ச்சங்கமுத்திராசாலைப் 

பதிப்பு , 


1927 . 


முகவுரை . 


திணைமாலை நூற்றைம்பதென்பது தமிழில் நல்லிசைப்புலவர்செய்த 
பத்துப்பாட்டு , எட்டுத்தொகை , பதினெண்கீழ்க்கணக்கு எனப் பெயர் 
சிறந்த பெருநூல்வகையுட் கீழ்க்கணக்கின்பாற்படுவதொன்று . கீழ்க் 
கணக்கு நூல்கள் க - நாலடி , உ -நான்மணிக்கடிகை , கூ -இனியது நாற்பது , 
ச - இன்எனாநாற்பது , ந - களவழிநாற்பது , கூ கார்நாற்பது , எ - ஐந்திணை 
யைம்பது , அ - ஐந்திணையெழுபது , க - திணைமொழியைம்பது , க0 
திணைமாலை 

நூற்றைம்பது , கக -திருக்குறள் , கஉ - திரிகடுகம் , ககூ -ஆசாரக் 
கோவை , கச -பழமொழி , கரு -சிறுபஞ்சமூலம் , கசு-முதுமொழிக்காஞ்சி , 
கஎ -ஏலாதி , கஅ - கைந்நிலை என இவை ; இதனை 

“ நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணை முப் 
பால்கடுகங் கோவை பழமொழி - மாமூல 
மெய்க்நிலைய காஞ்சியோ டேலா தி யென்பவே 

கைந்நிலைய வாங்கீழ்க் கணக்கு 
என்னும் வெண்பாவினா லறிந்து கொள்க . நானாற்பதைந்திணை என்புழி 
நானாற்பது , நாலைந்திணை எனவுரைக்க . கீழ்க்கணக்கு , நாலடி ........ 
மெய்ந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி கைந்நிலையவாம் என்ப : என்க . கணக்கு 
மேற்கணக்கு , கீழ்க்கணக்கு என இருவகைப்படும் . ஐம்பது முதல் 
ஐந்நூறிறுதியாக ஐவகைப்பாவானும்வருவது மேற்கணககெனப்படும் . 
அவ்வகையெண்ணில் அறம்பொருளின்பங்களைப்பற்றி வெண்பா 
ஒன்றானே வருவது கீழ்க்கணக்கெனப்படும் . இவற்றிற்கிலக்கணம் ; -- 

“ மேல்கீழ்க் கணக்கென விருவகைக் கணக்கே " 
" மேற்கணக் கெனவும் கீழ்க்கணக் கெனவும் 
பாற்படும் வகையாற் பகர்ந்தனர் கொளலே 
" அகவலுங் கலிப்பா வும்பரி பாடலும் 
பதிற்றைந் தாதி பதிற்றைம்ப தீரா 

மிகுத்துடன் றொகுப்பது மேற்கணக் கெனவும் 
இவ்வெண்பா, நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணை முப் , பால்கடுகு 
கோவை பழமொழி - மாமூல , மின்னிலைய காஞ்சியுட னேலாதி யென்பவே , 
நன்னிலைய தாகுங் கணக்கு என ஆழ்வார் திருநகரியிற் கிடைத்த பழையதோர் 
திருக்குறளுரையேட்டு முகத்து எழுதப்பட்டுள்ளது . இப்பாடத்து ஐந்திணை 
யென்பது ஐந்து திணை நூல்கள் என்க ; அவை ஐந்திணையைம்பது முதலிய 
நான்கும் கைந்நிலையும் ஆம் . இன்னிலையகாஞ்சியோடேலா தியென்பதூஉங் , 
கைந்நிலையுமாகுங்கணக்கு என்று பின்னர்க்கிடைத்தபிரதியி லுள்ளது . 


வெள்ளைத் தொகையு மவ்வகை யெண்பெறி 
னெள்ளறு கீழ்க்கணக் கெனவுங் கொளலே " 
" ஐம்பது முதலா வைந் றீறா 
வைவகைப் பாவும் பொருணெறி மரபிற் 
றொகுக்கப் படுவது மேற்கணக் காகும் " 
“ அடிநிமிர் பில்லாச் செய்யுட் டொகுதி 
யநம்பொரு ளின்ப மடுக்கி யவ்வத் 

திறம்பட வுரைப்பது கீழ்க்கணக் காகும் " 
எனவரும் பன்னிருபாட்டியற்சூத்திரங்களா லுணர்க . கீழ்க்கணக்கிற்கு 
வெண்பாவேயன்றி அ தனி ன மும் ஆம் என்பது முதுமொழிக் 
காஞ்சியில் " ஆர்கலி யுலகத்து மக்கட் கெல்லா - மோதலிற் சிறந்தன் 
றெழுக்க முடைமை " என வெண்செந்துறை வந்தவாற்றா னறிக . மேற் 
கணக்கிற்கே “ ஐம்பது முதலா வைந்நூ றீற " எனவும் “ பதிற்றைக் 
தாதி பதிற்றைம்ப தீரா " எனவும் சிறுமைக்கும் பெருமைக்கும் 
எண்வரையறைகூறிக் கீழ்க்கணக்கிற்கு " அவ்வகை யெண்பெறின் 
எனவும் “ அடிநிமிர் பில்லாச் செய்யுட் டொகுதி " எனவும் ஓதினமையாற் 
கீழ்க்கணக்குச் சிறுபான்மை ஐம்பதிற்குறைந்தும் ஐந்நூற்றினமிக்கும் 
வருமெனக் கொள்க . இனிபது , இன்னா, களவழி , கார் நான்கும் ஐம்பதிற் 
குறைந்து வந்தன . முப்பால் ஐந்நூற்றின் மிக்குவந்தது . இக்கீழ்க் 
கணக்கு நூல்களையே தாயப்பனுவல் என்னும் பெயராற் கூறுவர் எனவும் , 
இவை அறம்பொருளின்பமென்னு மூன்றற்கு மிலக்கணஞ்சொல்லுவ 
எனவும் , வே றிடையிடை அவை பன்றியுந் தா அய்ச்செல்வ - முண் 
டெனவும் , இச்செய் புட்கள் அடிநிமிாது இரண்டடிமுதல் ஆறடியிறுதி 
யாகவருவன எனவும் , அவை எழுத்தினானகன் றுகாட்டாது சில எழுத் 
தினான் வருவன எனவும் , அவை யெண்ணுச்சுருங்கிச் சிலவாகவருவன 
எனவும் , “ வனப்பியறானே " என்னுஞ் செய்யுளிபரசூக்திரத்துப் பேரா 
சிரியரும் , நச்சினார்க்கினியரும் உரைத்தவாற்றா னுணர்ந்து கொள்க . 
“ சின்மென் மொழியாற் றாய பனுவலோ - டம்மை தானே யடி நிமிர் வின்றே " 
என்ற தொல்காப்பியநெறியே போற்றி இப்பன்னிருபாட்டியற்கண்ணும் , 
அடி, 

- நிமிர் வில்லாச் செய்யுட் டொகுதி " எனக் கூறியதூஉங் காண்க . 
இக்கீழ்க்கணக்கு நூல்களெல்லாம் வெண்பாவான் முடிந்தன 
பின்னர் எனக்குக்கிடைத்துள்ள கீழ்க்கணக்குப் பழைய * ஏட்டிலுள்ள , 

இவ்வேடு மழவராயனேந்தல் வித்துவான் சின்னஸ்வாமி ஐயரவர்க 
ளுடையது . சென்னையிலுள்ள யாழ்ப்பாணம் ஸ்வாமிநாதபண்டி தரவர்கள் நல் 
லுதவியாற் கிடைத்தது . 


என பது 


* 


3 


" மாப்புலவ ரெல்லாரும் மாக்கூடற் கண்ணிருந்து 
பாற்படுத்த தென்றமிழின் பாநான்கின் - வாய்ப்புடைத்தாய்ப் 
பண்பாய்ந் துரைத்த பதினெட்டுக் கீழ்க்கணக்கும் 
வெண்பாவின் பாலுரைத்தார் மிக்கு . " 


என்னும் வெண்பாவா னறியப்படுகின்றது . இவ்வேட்டுப்பிரதியி னிறுதி 
யில் “ பதினெண்கீழ்க்கணக்குமாகப் பாட்டு கூதஉா டூய ” என்று வசையப் 
பட்டுள்ளது . இத்தொகைக்கு வகை வருமாறு : 


க . 


க 00 


TO 


ச O 


5 


TO 


சு . 


ச O 


(50 


மூவாதியார் 


ஐந்திணை 


எ O 


சு . 


சைநமுநிவர் நாலடி 

T00 
விளம்பிநாகனார் நான்மணி 
கபிலர் : | இன்னா 
பூதஞ்சேந்தனார் இனியவை 
மதுரைக் கண்ணங்கூத்தனார் கார் 

பொய்கையார் களவழி 
எ . மாறன் பொறையனார் ஐந்திணை 
அ . 

சாத்தந்தையார்மகனார் கண்ணம்பூதனார் திணைமொழி ( Do 
க 0 . மதுரைத்தமிழாசிரியர் மாக்காயனார் மாணாக்கர் 

கரு o 
ணிமேதாவியார் திணைமாலை 
கக . திருவள்ளுவர் முப்பால் 

கங ங O 
நல்லாதனார் திரிகடுகம் 

க 00 
ககூ . பெருவாயின் முள்ளியார் ஆசாரக்கோவை 
கச . முன்றுறையரையனார் பழமொழி 
கடு . மாக்காரியாசான் சிறுபஞ்சமூலம் 

மதுரைக் கூடலூர்கிழார் முது மொழிக்காஞ்சி 
மதுரைத் தமிழாசிரியர் மாக்காயனார் மாணாக்கர் 

அ 0 
கணிமேதாவியார் ஏலாதி 
கஅ . மாறோகத்து முள்ளிநாட்டு நல்லூர்க் காவிதியார் 

மகனார் புல்லங்காடனார் கைந்நிலை 


} 


கட் . 


க 00 


ச 00 


க 00 


கசு . 


க 00 


கஎ . 


} 
} 


சு ) 


த உாரும் 


4 . 


அகத்திணை 


இங்குக் காட்டிய வகைகொண்டு திணைமாலை நூற்றைம்பது கீழ்க் 
கணக்கு நூல்களு ளொன்றாதலும் , இந்நூல் ஏலாதி நூல்செய்த கணி 
மேதாவியாராற் செய்யப்பட்டதென்பதம் , அவர் மதுரைத் தமிழா 
சிரியர் மாக்காயனார்மாணாக்கரென்பதும் உணரப்படும் . 
ஒழுங்கினை யுடைய நூற்றைம்பதுவெண்பாக்களுக்குக்குறையாது 
மிகுதலாற் றிணைமாலை நூற்றைம்பதெனப் பெயர்சிறந்ததாகும் . 
நலுள , 

" இல்லற நூ லேற்ற துறவற ஏ லேயுங்காற் 
சொல்லற நூல் சோர்வின்றித் தொக்குரைத்து -- நல்ல 
வணிமேதை யாய்நல்ல வீட்டு நெறியுங் 
கணிமேதை செய்தான் கலந்து 


Asts 


ஓர் சிறப்புப்பாயிரங் காணப்படுதலாற் கணிமேதாவியார் இல்லற 
வின்பப்பகுதிபற்றி நூல்செய்தமை புலப்படுகின்றது . அந்நூல் இஃ 
தாகும் . இந்நூலுட் டிணைவைப்புமுறை குறிஞ்சி , நெய்தல் , பாலை , 
முல்லை , மருதம் என வுள்ளது . உச்சிமேற்புலவர்கொ ணச்சினார்க்கினியர் 
தொல்காப்பிய வுரைக்கட் பலவிடத்தும் இந்நூலை எடுத்துக்காட்டிச் 
சேறலா னிதன் பழமையும் பெருமையும் நன்குணரலாகும் . ஆளுடைய 
வடிகள் தம் திருச்சிற்றம்பலக்கோவையாரில் இந்நூற் சொல்லும் பொரு 
ளும் எடுத்தாளுதல் இந்நூல் அக - ஆம் பாட்டையும் அதன கீழ்க் 
குறிப்பையும் நோக்கித் தெளிந்துகொள்க . இந் நூலுட் கோடாப் 
புகழ்மாறன் கூட லனையாளை " ( ச ) என வருவது கொண்டு இவ்வாசிரியர் 
பாண்டியனிடத்தும் அவனுடைய கூடற்பதியிடத்தும் அன்புள்ளவ 
சென்று துணிடலாகும் . இந்நூற்குப் பழையவுரை கஉசு - ம் பாடல் 
வரையே ர்ணமாக வுள்ளது . இவ்வுரை மிகவு மினியதோர் பொழிப் 
புரையாகும் . அகத்திணைபற்றிய பெருநூற்பொருள்களை எளிதி லறி 
தற்கு இக்கீழ்க்கணக்கின் கண் அகத்திணைபற்றியுள்ள திணை நூல்கள் 
இன்றியமையா தன வாத லொருதலை . கீழ்க்கணக்கின்பாற்பட்டவற்றுள் 
இன்னும் அச்சிடப்படாதனவும் இத்தமிழ்ச்சங்கவாயிலாக விரைவில் 
வெளியிடலாகும் . 

இங்கனம் , 
ரா . இராகவையங்கார் . 


கடவுள்துணை . 
கணிமேதாவியார் 

அருளிச் செய்த 
திணைமாலை நூற்றைம்பது 

மூலமும் உரையும் . 
--SEASEES- 

க . குறிஞ்சி . 
நறைபடர் சாந்த மறவெறிந்து நாளா 
லுறையெதிர்ந்து வித்தியவூ ழேனற் -- பிறையெதிர்ந்த 
தாமரைபோல் வாண்முகத்துத் தாழ்குழலீர் காணீரோ 

வேமரை போந்தன வீண்டு . 
என்றது 

தலைமகளுந் தோழியும் ஒருங்கிருந்தவழிச் சென்று 
தலைமகன் தோழியை மதியுடம்படு த்தது . 

இதன் பொருள் . நறைக்கொடி படர்ந்துயர்ந்த சந்தனங்களை அற 
வெட்டி 

நல்லநாளால் மழைபெய்யுங்காலத்தையேற்றுக்கொண்டு வித்தி 
முதிர்ந்த எனலின்கட் பிறையை யேற்றுக்கொண்டதொரு 

தாமரைமல 
ரைப்போலும் வாண்முகத்தையும் தாழ்ந்தகுழலையும் உடையீர் ! கண்டிலீரோ ? 
எவுண்டமரை போந்தனவற்றை இவ்விடத்து என்றவாறு . 

( க) 
சுள்ளி சுனை நீலஞ் சோபா லிகைசெயலை 

யள்ளி யளகத்தின் மேலாய்ந்து --தெள்ளி 
நறைபாந்த சாந்தம் எனவும் பாடம் . “ இது மதியுடம்படுத்தது ; இது 
முதற்பொருளின்றி வந்த குறிஞ்சி " எனவுரைத்து , ( தொல் . பொருள் 
அகத் , க ) இதனை ஊரும் பெயருங் கெடுதியும் பிறவு , நீரிற் குறிப்பி 
னிசம்பக் கூறித் தோழியைக் குறையுறும் பகுதியும் " ( தொல் , பொ , கள , கக) 
என்புழிக் கெடுதிவினாயதற்கு உதாரணங்காட்டினார் நச்சினார்க்கினியர். 

t " இது களிற்றிடையுதவி கூறிற்று " எனவுரைத்து ( தொல் , பொ , 
கள . உக ) இதனை ஏ தீட்டிற்கு உதாரணங்காட்டி , இதனுன் அளகத்தின் 
மேலாய்ந்து எனவே பூத்தந்தமை கூறினாள் என்றார் நச்சினார்க்கினியர் ; 
( ஷை , ஷை , பொரு , கா ). எதீடு ஒருவன் களிறும் புலியும் நாயும் போல்வன 
காத்து எம்மைக் கைக்கொண்டான் எனவும் , பூத்தந்தான் தழை தந்தான் எனவும் 
இவைமுதலிய காரணமிட்டுணர்த்தல் என்பர் . 


2 . 


* 


2. 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


யிதணாற் கடியொடுங்கா வீர்ங்கடா யானை 
யுதணாற் கடிந்தா னுளன் . 


எ - து தோழி செவிலிக்கு அறத்தொடு நின்றது , 

இ - ள் . நறவமலரையுஞ் சனைசீலமலரையும் அசோகமலரையும் கொய்து 
முடித்து நின் மகள் குழலின் மேலே ஆராய்ந்து புனைவதுஞ்செய்து பின்னொரு 
நாட் டுணிந்து பாணாற் 

காவலமையாத ஈர்ங்கடாயானையை மொட்டம்பாற 
கடிந்து காத்தும் இப்பெற்றி யுதவி செய்தான் ஒருவனுளன் ; எ - று . ( உ ) 


கூ . சாந்த மெறிந்து ழுத சாரற் சிறுதினைச் 

சாந்த மெறிந்த விதண்மிசைச் -- சாந்தங் 
கமழக் கிளிகடியுங் கார்மயி லன்னா 

ளிமிழக் கிளியெழா வார்த்து . 
எ - து பகற்குறிக்கண் வந்த தலைமகனை கீகண்டு தோழி செறிப் 
பறிவுறீஇயது . 

இ - ள் . சந்தனங்களை வெட்டியுழுத சாரலின் கண் வித்திய ஏனலின் கட் 
படிந்த கிளிகளைச் சந்தனங்களைக் காலாக எறிந்து செய்த பாண்மிசையிருந்து 
பூசிய சாந்தம் எங்கும் பரந்துகமழ உலாவிக் கடிகின்ற கார்மயிலன்னாள் தான் 
வாய்திறந்து ஆயோ என்றியம்பு தலாற் றம்மினமென்று கிளிகள் ஆர்த்துப் 
போகா ; எ - று . 


சாந்தமறைத் தவிதண் என்று பாடமோதிச் சந்தனத் தழையான் மறைத்த 
இதண் என்பாரு முளர் 


ச . $ 3 காடாப் புகழ்மாறன் கூட லனையாளை 

யாடா வடகினுக் காணேன்போர் --வாடாக் 
கருங்கொல்வேன் மன்னர் கலம்புக்க கொல்லோ 

மருங்குல்கொம் பன்னாண் மயிர் . 
எ - து தலைமகள் இற்செறிந்தகாலத்துப் புனத்தின் கண்வந்த தலை 
மகன் றலைமகளைக் காணாது ஆற்றது பெயர்கின்றன் சொல்லியது . 


* இது பிறரைக் காத்தற்கு இடுவரெனச் செறிப்பறிவுறீஇயது 
என்றார் நச்சினார்க்கினியரும் ( தொல், பொ , கள , உ....). 

$ இதனைப் பரிவுற்றுமெலியினும் என்பதற்குதாரணங் காட்டினார் நச் 
சினார்க்கினியர் ( ஷ , ஷ , ஷை ; க .. ). 


குறிஞ்சி . 


இ - ள் . கோடாத புகழையுடைய மாறன் மதுரையனையாளை அடாத 
பண்ணையுளுங் காண்கின்றிலேன் ; போரின்கண் வாடாத கருங்கொற்றொழிலை 
யுடைய வேல்மன்னர் அணிகலமாகிய முடிகூடின கொல்லோ ! இடையாற் 
கொம்பையனையாள் மயிர்கள் ; எ - று . 

ஆடாவடகு என்று விளையாட்டிற்கு வெளிப்படை நிலை யென்னும் அலங் 
காரத்தாற் பெயராயிற்று . அடா என்பதனை ஆடா என்று நீட்டியது . மன்னர் 
கலம் என்பது மன்னரணியும் மணிமுடியாதலான் முடியின் பெயராற் கூந்தற் 
குச் சேர்த்தி முடிகூடிற்றுக் கொல்லோ என்ற தாகக் கொள்க . 

( ச ) 
( ந . வினைவிளையச் செல்வம் விளைவது போ னீடாப் 
* பனைவிளைவு நாமெண்ணப் பாத்திக்- தினைவிளைய 
மையார் 

தடங்கண் மயிலன்னாய் தீத்தீண்டு 
கையார் பிரிவித்தல் காண் . 
எ - து தலைமகன் சிறைப்புறத்தானாகத் தலைமகட்குச் சொல்லுவா 
ளாய்த் தோழி செறிப்பறிவுறீ இயது . 

இ - ள் . கெடாத பனை யென்னு மளவுபோன்ற அளவினையுடைய இன்ப 
விளைவினை நாமெண்ணிபிருப்ப அதற்கிடையூறாக , நல்வினை விளையச் செல்வம் 
விளைவது போலப் பாத்தியின்கட் டினைவிளை தலான் , மையார் தடங்கண் 
மயிலன்னாய் ! தினை கொய்ய நாட்சொல்லி வேங்கையார் நம்மை இங்குநின்றும் 
பிரிவித்தலைப் பாராய் ; எ - று . 

மானீல மாண்ட துகிலுமிழ்வ தொத்தருவி 
மானீல மால்வரை நாடகேண் -- $ மாநிலங் 
காயும்வேற் கண்ணாள் கனையிருளி னீவா 

வாயுமோ மன்ற நீ யாய் . 
எ - து இரவு கீதறிவேண்டிய தலைமகற்குத் தோழி மறுத்துச் 
சொல்லியது . 

இ - ள் . மிக்க நீலமணி வரை மாட்சிமைப்பட்ட வெண்டுகிலையுமிழ்வது 
போல , அருவிகள் மயங்காஎன்ற லே மால்வரைநாடனே ! கேளாய் ! கரியலே 
மலர்களை வெகுளாநின்ற வேல்போன்ற கண்ணாள் , செறிந்த இருளின் கண் 
நீவா , நினக்கிடையூயில்லாமை ஆராயவல்லளோ ; உண்மையாகப்பாராய் எ - று 


சா . 


பனை யளவு எனவும் , - மடநல்லாய் எனவும் பாடம் . 

1 இஃது இவ்வொழுக்கத்தினை வேங்கை நீக்கிற்றெனத் தலைவிக்குக் கூறி 
யது என்றார் நச்சினார்க்கினியரும் . ( தொல் , பொ , கள , உங ) . 

$ ‘மானீலம் எனவும் பாடம் . 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


எ . கறிவளர் பூஞ்சாசற் கைந்நாகம் பார்த்து 

நெறிவளர் நீள்வேங்கை கொட்கு -- முறிவளர் 
நன்மலை நாட விரவரின் வாழாளா 
னன்மலை நாடன் மகள் . 


இதுவுமது . 


இ - ள் . மிளகு படர்கின்ற பூஞ்சாரலின்கட் கையையுடைய நாகங்களைப் 
பார்த்து வழியின்கண் வளர்கின்ற பெரும்புலிகள் திரிதரும் இரவின்கண் நீ 
வரிற் றளிர்வளர்கின்ற நன்மலைநாட ! நன்மலைநாடன்மகள் வாழாள் ; எ - று . ( எ ) 


அ . அவட்காயி னைவனங் காவலமைந்த 

திவட்காயிற் செந்தினைகா சேன --லிவட்காயி 
னெண்ணுளவா லைந்திரண் டீத்தான் கொ லென்னாங்கொல் 
கண்ணுளவாற் காமன் கணை , 


எ - து பின்னிலைழனியாது நின்ற தலைமகன் றேழியை மதியுடம்படுத்தது . 

இ - ள். அவ்விடத்து வருவேனாயின் நினக்கு ஐவனங்காவலமைந்தது ; 
இவ்விடத்தின்கண் வருவேனாயிற் செந்தினையுஞ் செறிந்த பசுந்தினையும் காத்த 
லே அமைந்தது ; ஆதலான் எனக்கொரு மறுமாற்றந் தருகின்றிலை ; நின்றோழி 
யாகிய இவட்காயிற் காமன் அம்பு ஐந்தெண்ணுளவால் , அவற்று ளிரண்டம் 
பினைக் கண்ணாகக்கொடுத்தான் கொல்லோ ! நின்றோழிக்குக் கண்கள் காமன் 
கணை யுளவால் , என்னுயிர்க்கு என்னாங்கொல்லோ ? எ - று . 

( அ ) 


வஞ்சமே யென்னும் வகைத்தாலோர் மாவினாய்த் 
தஞ்சந் தமியனாய்ச் சென்றேனென் --னெஞ்சை 
நலங்கொண்டார் பூங்குழலா ணன்றாயத் தன்றென் 
வலங்கொண்டாள் கொண்டா ளிடம் , 


எ - து பாங்கற்குத் தலைமகன் றலைமகளைக் கண்டவகைகூறித் தன் 
ஒற்றுமைமீத்தி சொல்லியது . 


இ - ள் . மாயமே யென்று சொல்லப்படுந் தன்மைத்தால் ! ஒருமாவினை 
வினாவி யா னினைவினை நீங்கித் தனியே எளியேனாய்ச் சென்றேன் : சென்ற 
விடத்து நலங்கொண்டு நிறைந்த பூங்குழலையுடையாள் மிகவுந் தன்னாயத்தின் கண் 
அன்று என் வென்றியையெல்லாங் கொண்டு என்னெஞ்சத்தைத் தனக்கிட 
மாய்க் கொண்டாள் ; எ - று . 

( கூ ) 


குறிஞ்சி . 
க 0 . கருவிரற் செம்முக வெண்பற்சூன் மந்தி 

பருவிரலாற் பைஞ்சுனை நீர் தூஉய்ப் - பெருவரைமேற் 
றேன்றேவர்க் * கொக்கு மலைநாட வாரலோ 
வான்றேவர் கொட்கும் வழி . 


எ - து தோழி நெறிவிலக்கியது . 


இ - ள் . கருவிரலினையுஞ் செம்முகத்தினையும் வெண்பல்லினையுமுடைய 
சூன்மந்தி தன் பெரியவிரலானே பைஞ்சுனையினீரைத் தூவிப் பெருவரையின் 
மேலே வைத்த தேன்பொதிகளைத் தேவர்கட்குக் கொடுக்கும் மலைநாடனே ! 
வாராதொழிவாயாக ; தேவர்கள் திரிதரும் வழியாம் ; எ - று . 

( க 0 ) 


கக , 


காவில் வளமலைக் கல்லருவி நாட 
வரவில் வலியா யொருநீ - யிரவின் 
வழிகடாஞ் சால வரவரிய வார 
லிழிகடா யானை யெதிர் . 


இதுவுமது . 


இ - ள் . பழுதில்லாத வளங்களையுடைய கல்லருவிநாடனே ! வலியவில்லே 
நினக்கு வலியாய் ஒருநீ இரவின்கண்ணாகத் துணையின்றி வழிகள் தாம் மிகவும் 
வரவரிய ; இழியாநின்ற கடாத்தையுடைய யானைகளினெதிர் வாரல் ; எ - று . ( கக ) 


கஉ . 


வேலனார் போக மறிவிடுக்க வேரியும் 
பாலனார்க் கீக பழியிலாள் -- பாலாற் 
கடும்புனலி னீந்திக் கரைவைத்தாற் கல்லா 
னெடும்பணைபோ றோணேரா ணின்று . 


எ - து வெறிவிலக்கித் தோழி செவிலிக்கு அறத்தொடு நின்றது . 


இ - ள் . வெறியை விட்டு வேலனார் போக ; மறியையும் விடுக்க ; கள்ளையும் 
அக்கள்ளினை நுகர்வார்க்கீக ; இப்பழியிலா தாள் ஊழ்வலியாற் கடும்புன லுட் 
பாய்ந்து நீந்தித் தன்னை யெடுத்துக் கரையின்கண்வைத்தாற்கல்லது நெடிய 
வேய்போன்ற தோளை நல்காள் இறந்துநின்று ; எ று . 

( கஉ ) 


ஒண்ணிணப்பலி யொக்குவல் என்பது திருச்சிற்றம்பலக்கோவை . 
( உகரு ) 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


கங.. 


ஒருவரை போலெங்கும் பல்வரையுஞ் சூழ்ந்த 
வருவரை யுள்ள தாஞ்சீறூர்- வருவரையு 
ளைவாய நாகம் புறமெல்லா மாயுங்காற் 
கைவாய நாகஞ்சேர் காடு . 


எ - து நெறியின தருமை கூறித் தோழி இரவுக்குறிமறுத்தது . 


இ - ள் . ஒருமலைபோல எல்லாமலையும் தம்முள் அளவொக்க உயர்ந்து 
சூழ்ந்த அரிய எல்லையுள் உள்ள தாம் எங்கள் சீறூர் ; நீவரும் அவ்வெல்லையுள் 
உள்ளகத்தின் கண் உள்ளன ஐந்து வாயையுடைய நாகங்கள் ; புறத்துள்ளன ஆரா 
யுங்காற் கையொடுசேர்ந்தவாயையுடைய யானைகள் சேர்ந்தகாடுகள் ; எ - று ( க ) 


கச . வருக்கை வளமலையுண் மாதரும் யானு 

மிருக்கை யிதண்மேலே மாகப்- பருக்கைக் 
கடா அமால் யானை கடிந்தானை யல்லாற் 
றொடா அவா லென்றோழி தோள் . 


எ - து செவிலிக்குத் தோழி அறத்தொடு நின்றது . 


இ - ள் . வருக்கைப்பலாவினையுடைய வளமலையின்கண் மாதரும் யானும் 
எமக்கிருக்கையாகிய பரண்மேலேயிருந்தேமாகப் பெரிய கையினையுங் கடாத் 
தையும் பெருமையையும் உடைய யானையைத் தூரந்து கடிந்தானையன்றித் தீண் 
டாவால் , என்றோழியுடைய தோள்கள் ; எ - று . 

( கச ) 


கடு . 


வாடாத சான்றோர் வரவெதிர் கொண்டிராய்க் 
கோடாது நீர்கொடுப்பி னல்லது --கோடா 
வெழிலு முலையு மிரண்டிற்கு முந்நீர்ப் 
பொழிலும் விலையாமோ போந்து . | 


எ - து தலைமகன் சான்றேனர வரைவு வேண்டிவிடுத்தவிடத்துத் 
தலைமகள் தந்தைக்குந் தனையன் மார்க்கும் நற்றய் அறத்தொடு நின்றது . 


இ - ள் . தளராத சான்றாண்மையையுடையார்வரவை எதிர்கொண்டிராய்க் 
கோடாது உடம்பட்டு நீர் கொடுப்பினன்றித் தளராத அழகும் முலையும் என்னும் 
இரண்டிற்கும் முந்நீராற் சூழப்பட்டவுலகும் விலையாமோ நிரம்பி ; எ - று . ( கரு ) 


t இதுவும் உசாதலாயடங்கும் என்பர் நச்சினார்க்கினியர் ( தொல் . பொ . 
பொருளி. ககூ ) . 


குறிஞ்சி . 


கசு , 


இ - ள் . 


கஎ . 


நாணாக நாறு நனைகுழலா ணல்கித்தன் 
பூணாக நேர்வளவும் போகாது - பூணாக 
மென்றே னிரண்டாவ துண்டோ மடன்மாமே 
னின்றேன் மறுகிடையே நேர்ந்து . 
எ - து தோழி சேட்படுத்தவிடத்துத் தலைமகன் றன தாற்றமையாற் 
சொல்லியது . 

நாகநாண்மலர்நாறும் தேனால் நனையப்பட்ட குழலாள் எனக்கு 
நல்கித் தன்னுடைய பூண்மார்பினை நேருமளவும் என் மார்பினின்றும் அவ் 
வெலும்பாற் செய்த பூண்போகாதென்று நினக்குச் சொல்லினேன் ; இனி யிரண் 
டாவது வேறொரு சொல்லுண்டோ ? பனைமடலாற் செய்யப்பட்ட மாவினை 
யூரத்துணிந்து நின்றேன் தெருவினடுவேயுடன்பட்டு ; எ - று . 

( சசு ) 
அறிகவளை யைய விடைமடவா யாயச் 
சிறிதவள்செல் லாளிறுமென் றஞ்சிச் -சிறிதவ 
ணல் கும்வாய் காணாது நைந்துருகி யென்னெஞ்ச 
மொல்கும்வா பொல்க லுறும் . 
எ - து நீன்னும் சொல்லப்பட்டவளை அறியேனாலோ என்ற தோழிக்குத் 
தலைமக னறியவுரைத்தது . 1 

இ - ள் . அறிவேன் யான் அவளை ; தன்னுடைய மெல்லிய இடைவருந்த , 
மடவாய் ! சிறிது மவள் நடவாளாக இறும் இறும் என்றஞ்சி அவள் எனக்குச் 
சிறிதும் அருளுநெறிகாணாது தளர்ந்துருகி என்னெஞ்சம் அவளொல்கி நடக்குந் 
தோறும் பின்சென்று தளர்தலுறும் ; எ - று . 
இதனுள் ஆய என்பது வருந்த என்ற தாம் . 

( கஎ ) 
கக என்னாங்கொ லீடி + லிளவேங்கை நாளுரைப்பப் 

பொன்னாம் போர் வேலவர் தாம்புரிந்த - தென்னே 
மருவியா மாலை மலைநாடன் கேண்மை 
யிருவியா மேன லினி $ 


இது சாக்காடு குறித்தது எனக்கொள்வர் நச்சினார்க்கினியர் ( தொல் . 
பொ . கள , கக ) . 

* நச்சினார்க்கினியரும் இதுவே கருத்தாகக்கொள்வர் ( தொல், பொ . 
கள . கக ) . 

1 ‘இனவேங்கை எனவும் பாடம் . 

$ இது தினையரிகின்றமையுஞ் சுற்றத்தார் பொருள் வேட்கையுங் கூறியது 
என்பர் நச்சினார்க்கினியர் (தொல் , பொ . தள , 2:15. ) . 


म 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


ககூ . 


எ - து பகற்குறிக்கட் டலைமகன் சிறைப்புறத்தானாகத் தோழி செறிப் 
பறிவுறீஇ வரைவு கடாயது . 

இ - ள் . தகுதியில்லாத இளவேங்கை நாட்சொல்ல இனிக் குரலொழிந்து 
இருவியாய்க்கழியும் தினையெல்லாம் ; எந்தையும் என்னையன்மாருமாகிய போர் 
வேலவர் இவட்குப் பரிசமாக மிகவிரும்புகின்றது பொன்னாம் ; ஆதலாற் பயிலப் 
பழகிவருந் தன்மையையுடைய மலைநாடன் கேண்மை யினி யென்னாய்விளையுங் 
கொல்லோ ! என்னே ! எ - று , 

( கஅ ) 
பாலொத்த வெள்ளருவி பாய்ந்தாடிப் பல்பூப்பெய் 
தாலொத்த வைவனங் காப்பாள்கண் - வேலொத்தென் 
னெஞ்சம்வாய்ப் புக்கொழிவு காண்பானோ காண்கொடா 
வஞ்சாயற் கேநோவல் யான் . * 
எ - து பின்னின்ற தலைமகன் தோழி குறைமறமற் றனதாற்றமை 
மீததி சொல்லியது . 

இ - ள் . பால்போன்ற வெள்ளருவியைப் பாய்ந்தாடிப் பலபூக்களையும் 
பெய்து பரப்பினாற்போலப் பூங்கொடிகள் பாந்த ஐவனப்புனத்தைக் காப்பாள் 
கண்கள் , வேல்போன்று எனது நெஞ்சத்தின்கண் வாவிப்புக்கு என்னுயிரை 
ஒழிவுகாணவேண்டியோ புறம்போகாது உள்ளே அடங்கின ; இத்துணை வேண்டு 
மோ ? அவளுடைய அழகிய மேனிக்கே நோவாநின்றேன் யான் ; எ - று . ( சக ) 


20 . 


நாள்வேங்கை பொன் விளையு நன்மலை நன்னாட 
கோள் வேங்கை போற்கொடியா சென்னையன்மார் - கோள் வேங்கை 
யன்னையா னீயு மருந்தழையா மேலாமைக் 
கென்னையோ நாளை யெளிது 


எ - து கையுறைமறை. 
இ - ள் , வேங்கைநாண்மலர் 

பொன்விளைவிக்கும் நன்மலைநாடனே ! 
கோள் வேங்கைபோற் கொடியார் என் ஐயன்மார் ; நீயுங் கோள் வேங்கையனையை 
யாதலான் இன்று நீயும் இங்கே நிற்கின் மிகப் போர் விளையும் ; நீ கொணர்ந்த 
தழையை யாங்கொள்ளாமைக்கு வேறுகாரண மென்னை ? நாளை நீ கொண்டு 
வந்தால் எளிது ; எ - று . 

( 20 ) 


து பகற்குறியிரந்தது எனக்கொள்வர் நச்சினார்க்கினியர் ( தொல் , பொ . 
கள . ). 

* இது கையுறைமறுத்துப் பின்வருக என்றது என்றார் நச்சினார்க்கினி 
மரும் ( தொல் , பொ . கள 2 ... ). 


வ குறிஞ்சி . 


க 


உக . 


பொன்மெலியு மேனியாள் பூஞ்சுணங்கு மென்முலைக 
ளென்மெலிய வீங்கினவே பாவமென் - றென்மெலிவிற் 
கண்கண்ணி வாடாமை யானல்ல வென்றாற்றா 
னுண்கண்ணி வாடா ளுடன்று . 
எ- து ஆற்றய தலைமகனைத் தோழி ஏன்று கொண்டு கையுறை 
யெதிர்ந்தது . 


இ - ள் . பொன் றளரும் மேனியாள் வேங்கைப்பூப்போன்ற சுணங்கினை 
யுடைய மென்முலைகள் எற்றுக்கு யான்மெலியப் புடைத்து வீங்கின , என்னே 
பாவமென்று சொல்லி நீ மெலிதற்குக்காரணமென்னை ? நீ கொணர்ந்த குறுங் 
கண்ணிகள் வாடாதவகை யான் கொண்டு சென்று இவை நல்ல என்று காட்டி 
னால் , அவ்வுண்கண்ணிதான் மாறுபட்டுத் துன்புறாள் வாங்கும் ; எ - று . ( உக ) 


கொல்யானை வெண்மருப்புங் கொல்வல் புலியதளு 
நல்யானை நின்னையர் கூட்டுண்டு --செல்வார்தா 
மோரம்பி னானெய்து போக்குவர்யான் போகாம 
லீரம்பி னாலெய்தா யின்று . 


எ - து பகற்குறிக்கட் டலைமகள்குறிப்பன்றிச் சார்கிலாத தலைமகன் 
றனதாற்றமை சொல்லியது . 


இ -ள் . கொல்யானைகளினுடைய வெண்மருப்பையுங் கொலைவல்ல புலித் 
தோல்களையும் நல்யானைபோன்ற நின் ஐயர் திறைகொண்டொழுகுவார் , இப் 
புனத்தின்கட் பிறர் வருவாரை ஓரம்பினா லெய்து போக்குவர் ; யான் பிழைத் 
துப் போகாதவகை நின் கண்ணென்னு மிரண்டம்பினால் எய்தாய் இன்று ; 
எ - று . 

( 22 ) 


உங . பெருமலை தாநாடித் தேன்றுய்த்துப் பேணா 

தருமலை மாய்க்குமவர் தங்கை - திருமலைக்கு 
நாணழிந்து நல்ல நலனழிந்து நைந்துருகி 
யேணழிதற் கியாமே யினம் . 
எ - து நின்னற் குறிக்கப்பட்டாளை யா னறியேனென்ற தோழிக்குத் 
தலைமகன் கூறியது . பாங்கற்தகீ கூறியதூ உமாம் . 


இஃது ‘ இடம்பெற்றுத்தழாஅல் என்பர் நச்சினர்க்கினியர் ( தொல், 
பொ, கள . கக ) . 

2 


க0 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


இ -ள். பெருமலையெங்கும் தாம் புக்குநாடித் தேன்வாங்கி நுகர்ந்து மனத் 
தின்கண் ணுடங்கிப் பாதுகாவாது அருமலைபோன்றிருந்த யானைகளைப் பிணித் 
துக்கொள்வாருடைய தங்கையுடைய திருமுலைக்குத்தோற்று நாணழிந்து மிக்க 
அறிவு முதலாயின குணங்கள் நான்கு மழிந்து தளர்ந்துருகி வலியழிதற்கு 
யாமமைந்தேம் ; எ - று . 

( உ x ) 


உச . நறுந்தண் டகரம் வகுள மிவற்றை 

வெறும்புதல்போல் * வேண்டாது வேண்டி - யெறிந்துழுது 
செந்தினை வித்துவார் தங்கை பிறர்நோய்க்கு 
நொந்தினைய வல்லளோ நோக்கு .. 
எ - து தோழி தறைமறமற் றலைமகன் றன தாற்றமைமீததி சொல் 
லியது . 

இ - ள். நறுவிய குளிர்ந்த தகரம் வகுளம் என்னு மிவற்றைப் பயன் 
படாத வெறும்பு தல்போல விரும்பாது வெட்டியுழுது , விரும்பிச் செந்தினையை 
வித்துவார் தங்கை பிறர்கொண்ட நோய்க்கு நொந்திரங்கவல்லளோ ? ஆராய்ந்து 
பாராய் தோழி ; எ- று . 

( உச ) 


உரு . கொல்லியல் வேழங் குயவரி கோட்பிழைத்து 

நல்லியற் றம்மின நாடுவபோ - னல்லிய 
னாமவேற் கண்ணா ணடுநடுப்ப வாரலோ 
வேமவே லேந்தி யிரா . 
எ - து தோழி தலைமகனை நெறிவிலக்கி வரைவு கடாயது . 

இ - ள் . கொல்லும் இயல்பினையுடைய யானைகள் புலியினாற் கொல்லப் 
படுதலைத் தப்பி மிக்க இயல்பினையுடைய தங்கூட்டத்தைத் தேடுவதுபோலும் ; 
ஆதலான் மிக்கவியல்பினையுடைய அச்சத்தைச் செய்யாநின்ற வேல்போன்ற 
கண்ணாள் நடுநடுங்கும்வகை வாராதொழிவாயாக , அரணாகிய நின்வேலையேந்தி 
இரவின்கண் ; எ- று . 

( உரு ) 
உசு , கருங்கா லினவேங்கை கான்றபூக் கன்மே 

லிருங்கால் வயவேங்கை யேய்க்கு - மருங்கான் 


* வேண்டாது எறிந்துழுது , வேண்டிவித்துவார் என்க . 

t இது தலைவியைப் பேதைமையூட்டியது எனக் கொள்வர் நச்சினர்க்கினி 
யர் . ( தொல் , கள , உங ) . ! 


குறிஞ்சி . 


கக 


மழைவளருஞ் சார லிரவரின் வாழா 
ளிழைவளருஞ் சாய லினி . 


இதுவுமது . 
இ - ள் . கருங்காலினையுடைய இளவேங்கை கன்மேலுகுத்த பூக்கள் பெரிய 
தாளினையுடைய வயப்புலியை யொக்கின்ற மருங்கான்மழைவளருஞ் சாரலானே 
இரவின்கண் வரின் உயிர்வாழமாட்டாள் , இழைவளருஞ் சாயலாள் ; 
எ - று . 

( உசு ) 


பனிவரைநீள் வேங்கைப் பயமலைநன் னாட 
வினிவரையா யென்றெண்ணிச் சொல்வேன்- முனிவரையு 
ணின்றாள் வலியாக நீவர யாய்கண்டா 
ளொன்றாள்காப் பீயு முடன்று . 
எ - து தோழி படைத்து மொழிகிளவியான் வரைவு கடாயது . 

இ - ள் . குளிர்ந்த குவடுகளையும் நீண்ட வேங்கைமரங்களையும் உடைய பய 
மலை நாடனே ! இதற்குமுன்பு வரைந்திலையாயினும் இனி வரைந்து புகுதாய் 
என்று நினக்கு ஆராய்ந்து சொல்வேன் ; வெறுக்கத்தக்க மலையின்கண் நின் 
தாளாண்மையே வலியாக இரவின்கண் நீவர எம் அன்னை கண்டாள் ; இனி 
எங்களோடு பகைத்து வெகுண்டு மிக்க காவலை எமக்குத் தரும் ; எ - று . (உஎ ) 


உஅ . மேகந்தோய் சாந்தம் விசைதிமிசு காழகி 

னாகந்தோய் நாக மெனவிவற்றைப் போக 
வெறிந்துழுவார் தங்கை யிருந்தடங்கண் கண்டு 
மறிந்துழல்வா னோவிம் மலை . 


எ - து தலைமகன் சொன்ன குறிவழியே சென்று தலைமகளைக் கண்டு 
பாங்கன் சொல்லியது . 

இ - ள். முகிலைத் தோயாநின்ற சந்தனமும் , விசைமரமும் , திமிசும் , 
காழகிலும் , துறக்கத்தைச் சென்று தோயாநின்ற நாகமரமும் என்று சொல்லப் 
பட்ட இவையெல்லாம் போக வெட்டிப் புனமுழுவார் தங்கையாகிய இவளுடைய 
இருந்தடங்கண்கண்டுவைத்தும் , இங்குநின்று மீண்டு அங்குவரவல்ல எம்பெரு 
மான் இத்தோற்றுகின் றமலைபோல் நிலையுடையன் ; எ - று , 

( உ.அ ) 


உசு . பலாவெழுந்த பால்வருக்கைப் பாத்தி யதனேர் 

நிலாவெழுந்த வார்மண னீடிச் - சுலாவெழுந்து 


he 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


கான்யாறு கால்சீத்த காந்தளம்பூந் தண்பொதும்பர் 
தானாறத் தாழ்ந்த விடம் . 
எ - து பகற்குறிக்கண் இடங்காட்டியது . 

இ - ள் . பலாவெழுந்த மருங்கின்கண் வருக்கைப்பலாக்களாற் பாக்கப் 
பட்டதனடுவே நிலாவொளி மிக்க ஒழுகிய மணலுயர்ந்து வளைந்து தோன்றிக் 
கான்யாறுகள் இடங்களெல்லாஞ்சீத்த காந்தளம்பூந் தண்பொதும்பர் தான் விரை 
கமழ்ந்து தழைத்தவிடம் , யாங்கள் பகலின்கண் விளையாடுமிடம் ; எ - று . ( உக ) 


» 0. திங்களுள் வில்லெழுதித் தேராது வேல்விலக்கித் 

தங்களு ளாளென்னுந் தாழ்வினா - லிங்கட் 
புனங்காக்க வைத்தார்போற் பூங்குழலைப் போந்தென் 
மனங்காக்க வைத்தார் மருண்டு . 
எ - து பாங்கற்குத் தலைமகன் கூறியது . 

இ - ள் . ஒரு நிறைமதியின் கண்ணே இரண்டு வில்லை எழுதிப் பிறருயிரை 
யுண்ணுமென்று ஆராயாது இரண்டு வேலினையழுத்தித் தங்கள் குலத்துள்ளா 
ளொருத்தி யென்று தாங்கள் கருதப்படுந் தாழ்வு காரணத்தால் இவ்விடத்தின் 
கட் டினைப்புனத்தைக் காக்கவைத்தார்போலப் பூங்கொடியை என் மனத்தைப் 
போந்து காக்கவைத்தார் , அறிவின்றி ; எ - று . 

( 10) 


னின் 


கூக . தன்குறையி தென்னான் றழைகொணருந் தண்சிலம்ப 

குறை யென்னு நினைப்பினனாய்ப் - பொன்குறையு 
நாள்வேங்கை நீழலு ணண்ணா னெவன்கொலோ 
கோள்வேங்கை யன்னான் குறிப்பு . 
எ -து தோழி தலைமகளை மெலிதாகச் சொல்லிக் குறைநயப்பக் 
கூறியது . 

இ- ள் . தன்காரியம் இது என்று எனக்கு விளங்கச் சொல்லான் , தழை 
யைக்கொண்டுவந்தான் , தண்சிலம்பையுடையான் நின்னான் முடியுங் கருமம் இது 
என்னுங் கருத்தினனாய்ப் பொன்னிறந்தளரும் , நாண்மலர்களையுடைய வேங்கை 
நிழலின்கண்ணுஞ் சிறிது பொழுதுஞ் சார்ந்திரான் , என்னைகொல்லோ ! கோள் 
வேங்கையன்னானது கருத்து ; எ - று . 

( உக) 
குறிஞ்சி முற்றியது . 


-வா பயாமையா 


உ . நெய்தல் . 
கூஉ . பானலந் தண்கழிப் பாடறிந்து தன்னைமார் 

நூனல நுண்வலையா னொண்டெடுத்த - கானற் 
படுபுலால் காப்பாள் படைநெடுங்கண் ணோக்கங் 
கடிபொல்லா வென்னையே காப்பு . 
எ - து பாங்கற்கச் சொல்லியது . 

இ - ள் . நெய்தற்பூக்களையுடையதண்கழியின்கண் மீன்பாட்டையறிந்து 
தன்னைமார் நூலாற் செய்யப்பட்ட நல்ல நுண்ணிய வலையான் முகந்தெடுத்த 
படுபுலாலைக் கானலின்கணிருந்து காப்பாள் படைநெடுங்கண் ணோக்கம் படு 
புலாலைக் காக்கமாட்டா , என்னையே காக்கும் அத்துணை ; எ - று . 


( க) 


கூகூ . பெருங்கடல் வெண்சங்கு காரணமாப் பேணா 

திருங்கடன் மூழ்குவார் தங்கை- யிருங்கடலுண் 
முத்தன்ன வெண்முறுவல் கண்டுருகி நைவார்க்கே 
யொத்தனம் யாமே யுளம் . 


இதுவுமது . 
இ - ள் . பெருங்கடலுள் வெண்சங்குபெறுதலே காரணமாகத் தங்களுயி 
ரைப் பாதுகாவாது பெருங்கடலினுள்ளே குளிப்பார் தங்கையுடைய இருங்கட 
லின்முத்தன்ன வெண்முறுவல் கண்டுருகி நைவார்க்கே பொருந்தி யாம் மேவி 
யுளம் ; எ - று . 

( உ ) 


கூச . தாமரை தான் முகமாத் தண்ணடையீர் மாநிலங் 

காமர்கண் ணாகக் கழிதுயிற்றுங்- காமருசீர்த் 
தண்பாப்ப பாயிரு ணீவரிற்றாழ் கோதையாள் 
கண்பரப்ப காணீர் கசிந்து . 


எ - து புணர்ந்து நீங்குந் தலைமகனைக் கண்ணுற்று நின்ற தோழி 
வரைவுகடாயது . 

இ - ள் . தாமரைமலர்கள் தாமே முகமாகக் குளிர்ந்த இலையையுடைய 
ஈரத்தையுடைய மாநீலமலர்கள் காதலிக்கப்படுங் கண்ணாக , அக்கண்களைக் கழிக் 
கட் டுயில்வியாநின்ற காமருசீர்த் தண்பாப்பையுடையானே ! பெரிய இருளின் 
கண் நீவரிற் றாழ்ந்த கோதையையுடையாள் இரங்கி அவள் கண்கள் நீர்பரப்ப 
காணாய் ; எ - று . 

( ங ) 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 
கூடு . புலாலகற்றும் பூம்புன்னைப் பொங்குநீர்ச் சேர்ப்ப 

நிலாவகற்றும் வெண்மணற்றண் கானற் - சுலாவகற்றிக் 
கங்குனீ வாரல் பகல்வரின்மாக் கவ்வையா 
மங்குனீர் வெண்டிரையின் மாட்டு . 


எ - து இரவும் பகலும் வாரலென்று தலைமகனைத் தோழி வரைவு 
கடாயது . 


இ - ள் . புலானாற்றத்தை நீக்கும் பூக்களையுடைய புன்னைப் பொங்குநீர்ச் 
சேர்ப்பனே ! நிலாவினதொளியை வென்று நீக்கும் வெண்மணற்றண்கானலின் 
கட் கங்குலின்கண்ணே வருதலின் இவளாவி வருந்தலைப் பெருக்கி நீ வாரா 
தொழிக ; பகல்வருவையாயிற் பிறரால் அலர் தூற்றப்படுங் கவ்வை பெருகும் , மங் 
குல்போன்ற நீரையும் வெண்டிரையையுமுடைய கடன்மருங்கின் ; எ - று . (ச ) 


கூசு . முருகுவாய் முட்டாழை நீண்முகைபார்ப் பென்றே 

குருகுவாய்ப் பெய்திரை கொள்ளா - துருகிமிக 
வின்னா வெயில்சிற கான்மறைக்குஞ் சேர்ப்ப 
மன்னா வரவு மற . 


எ - து தோழி வரைவு கடாயது . 


இ - ள் . விரைவாய்த்த முட்டாழையினது நீண்முகையைக் குஞ்சு என்று 
கருதிக் குருகுகள் அம்முகைவாயிலே இரையைப்பெய்து தாம் அவ்விரையைக் 
கொள்ளா துருகி மிகவின்னாத வெயிலைத் தஞ் சிறகான் மறைக்குஞ் சேர்ப்பை 
யுடையானே ! நீ இங்குவரும் நிலையாத வரவினை மறந்து நிலைக்கும் வரைவினைச் 
செய்வாயாக ; எ - று . 


கூஎ . ஓதநீர் வேலி யுரைகடியாப் பாக்கத்தார் 

காதனீர் வாராமை கண்ணோக்கி - யோ தநீ 
ரன்றறியு மாதலால் வாரா தலரொழிய 
மன்றறியக் கொள்ளீர் வரைந்த 


. 


இதுவுமது . 


இ - ள் . ஓதநீர்வேலியையுடைய பாக்கத்தார் உரையாற் கடியாது உம் 
மேலுள்ள காதலாற் றுன்புற்று இவள் கண்கள் நீர்வாராதவகை இவண் 
மாட்டு வேறுபாட்டைப் பார்த்து முன்பு நீரவட்குச் சொல்லிய வஞ்சினத்தை 


நெய்தல் . மலம் 


கரு 


ஓதரேறியுமாதலான் , இவ்வாறு வாராது அல்ரொழியும்வகை மன்றத்தாரறிய 
வரைந்துகொள்ளீர் ; எ - று . 


கூஅ . மாக்கடல்சேர் வெண்மணற் றண்கானற் பாய்திரைசேர் 

மாக்கடல்சேர் தண்பரப்பன் மார்பணங்கா - மாக்கடலே 
யென்போலத் துஞ்சா யிது செய்தார் யாருரையா 
யென்போலுந் துன்ப நினக்கு . 
எ - து காமமிக்க கழிபடர் கிளவி . 

இ - ள் . பெருங்கடலினானே வந்து சேர்ந்த வெண்மணற் றண்கானலின் 
கண் வந்து பாவாநின்ற திரைசேர்ந்த மாக்கடலைச்சேர்ந்த தண்பாப்பினையுடை 
யான் மார்பினான் வருத்தப்படாத பெருங்கடலே ! என்னைப்போலக் கண்டுஞ்சு 
கின்றிலை ; இக் கண்டுஞ்சாமையைச் செய்கின்ற என்போலுந் துன்பத்தை 
நினக்குச் செய்தார் யாவர் சொல்லாய் ? எ - று . 


கூகூ . தந்தார்க்கே யாமாற் றடமென்றோ ளின்ன நாள் 

வந்தார்க்கே யாமென்பார் வாய்காண்பாம் - வந்தார்க்கே 
காவா விளமணற் றண்கழிக் கானல்வாய்ப் 
பூவா விளஞாழற் போது . 


எ - து நொதுமலர் வரைந்து புகுந்தபருவத்துத் தோழி செவிலிக் 
கறத்தொடு நின்றது . 

இ - ள் . வந்து சேர்ந்தார்க்கு ஏமமாம் இளமணற் றண்கழிக் கானலிடத்து 
வந்து , முன்பு பூவாதேபூத்த இளஞாழற்பூவினை இவட்குத் தந்தவர்க்கேயாமால் , 
இவள் தடமென்றோள் ; இந்நாள் வதுவைவரையப் புகுந்தார்க்காமென்பாருடைய 
மெய்யுரையைக் காண்பாம் ; எ - று . 

பப் 
ச 0 . தன்றுணையோ டாடு மலவனையுந் தானோக்கா 

வின்றுணையோ டாட வியையுமோ - வின்றுணையோ 
டாடினாய் நீயாயி னந்நோய்க்கென் னொத்தென்று 
போயினான் சென்றான் புரிந்து . 
எ - து வலிதாகச் சொல்லிக் தறைநயப்பித்தது . 

இ -ள் . தன் பெடைஞெண்டொடு இன்புற்று விளையாடும் அலவனையும் 
என்னையும் பார்த்து , என்னுடைய இனியதுணையோடு இப்பெற்றிபோல ஆட 
எனக்குக்கூடுமோ ? நின்னுடைய இன்றுணையாகிய பெடைஞெண்டெனே 


கசர் 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


எ - று . 


விளையாடினாய் நீயாயிற் பிரிவுத் துன்பம் அறியாயாதலான் , அப்பெற்றிப்பட்ட 
நினக்கு என்பிரிவுத்துன்பத்தைச் சொல்லி நொந்து என்னை என்று சொல்லிப் 
போயினவன் பின்னைவந்து மேவித் தோன்றுகின்றிலன் , என் செய்தானோ ! 

( க ) 
சக . உருகுமா லுள்ள மொருநாளு மன்றாற் 

பெருகுமா னம்மலர் பேணப் - பெருகா 
வொருங்குவான் மின்னோ டுருமுடைத்தாய்ப் பெய்வா 
னெருங்குவான் போல நெகிழ்ந்து . 
எ - து தலைமகன் சிறைப்புறத்தானகத் தோழியாற் சொல்லெடுக்கப் 
பட்டுத் தலைமகள் தன தாற்றமையாற் சொல்லியது . 

இ - ள் . ஒருங்கு பெருகி வாலிய மின்னோடு உருமுடைத்தாகிப் பெய்ய 
வேண்டி நெருங்குகின்ற மழைபோலப் பெருகாநின்றது , ஏதிலார் விரும்பும்படி 
நம்மலரானது ; ஆதலான் நம்முள்ளம் ஒருநாளுமின்றியே பலநாளும் நெகிழ்ந் 
துருகாநின்றது ; எ - று . 

( க 0 ) 
கவளக் களிப்பியன்மால் யானைசிற் றாளி 
தவழத்தா னில்லா ததுபோற் - பவளக் 
கடிகை யிடைமுத்தங் காண்டொறு நில்லா 

லென 
தொடிகை யிடைமுத்தந் தொக்கு . 

மாபெரும் 
எ - து நயப்பு : கையுறையுமாம் . 

இ - ள். கவளத்தையுடைய களிப்பியன்ற மால்யானை , அரிமாவின் குருளை 
தான் நடைகற்கும்பருவத்தும் அஞ்சி யெதிர்நில்லாதது போல , இவளுடைய 
அதரமாகிய பவழத்துண்டத்தினிடையரும்பும் முறுவலாகிய முத்தங்களைக் 
காணுந்தோறும் தோற்று நில்லா , இவள் கையிடைத் தொடியின்கண் அழுத்திய 
முத்தங்கள் திரண்டு ; எ - று . 
சங . கடற்கோ டிருமருப்புக் கால்பாக 

னாக 
வடற்கோட் டியானை திரையா - வுடற்றிக் 
கரைபாய்நீள் சேர்ப்ப கனையிருள் வாரல் 
வரைவாய்நீ யாகவே வா . 


பா STA 


- ( கக) 


நச்சினர்க்கினியர் இதனைக் கையுறைகொண்டுவந்து கூறியதாகக் 
கொண்டு , இதன்கண் “ நின்வாயிதழையும் எயிற்றையும் காணுந்தோறும் நில்லா , 
என் கையிடத்தில் இருக்கின்ற பவளக்கொடியும் முத்தும் என்க " எனவுரைப் 
பர் ( தொல் , பொ , கள . கக ) , 


பாடைப்பம் நெய்தல் . பயாலி 


கஎ 


எ - து தலைமகனைத் தோழி வரைவு கடாயது . 

இ - ள் . கடலின்கட் சங்குகளே பெரிய மருப்பாகக் காற்றே பாகனாகத் 
திரையே அடற்கோட்டியானையாக வருத்திக் கரையைக் குத்துகின்ற நீண்ட 
சேர்ப்பையுடையானே ! செறிந்த இருளின்கண் வாராதொழிக... எ - று . ( கஉ ) 
சச , கடும்புலால் புன்னை கடியுந் துறைவ 

படும்புலாற் புட்கடிவான் புக்க- தடம்புலாந் 
தாழைமா ஞாழற் றதைந்துயர்ந்த தாழ்பொழி 
லேழைமா னோக்கி யிடம் , 
எ - து பகற்குறியிடங்காட்டியது . 
- இ - ள் . மிக்க புலானாற்றத்தைப் புன்னைப்பூக்கள் நீக்குந் துறைவனே ! 
புலாலிற்பட்ட புள்ளைக் கடியவேண்டிப் புக்க ஏழைமானோக்கி விளையாடுமிடம் , 
பெரியபுல்லாகிய தாழையும் ஞாழலும் நெருங்கியுயர்ந்த தாழ்பொழில் ; எ - று . ( ) 
சரு . தாழை தவழ்ந்துலாம் வெண்மணற் றண்கானன் 

மாழை நுளையர் மடமக -ளேழை 
யிணை நாடி லில்லா விருந்தடங்கண் கண்டுந் 
துணைநாடி னன்றோ மிலன் . 

எ - து தலைமகன் சொல்லிய குறிவழியறிந்து தலைமகளை கீகண்ட 
பாங்கன் தலைமகனை வியந்து சொல்லியது . 

இ - ள் . தாழைகள் படர்ந்து பாக்கும் வெண்மணலையுடைய தண்கான 
லின்கண் வாழும் மாழைமையையுடைய நுளையர்மடமகளாகிய இவ்வேழை 
யுடைய ஒப்புமை நாடி லில்லாத இருந்தடங்கண்கண்டுந் துணையை நாடிய எம் 
பெருமான் ஒரு குற்றமுமிலன் ; எ - று . 

( கச ) 
சசு . தந்தாயல் வேண்டாவோர் நாட்கேட்டுத் தாழாது 

வந்தானீ யெய்து தல் வாயான்மற்- றெந்தாய் 
மறிமகர வார்குழையாள் வாழாணீ வார 
- லெறிமகரங் கொட்கு மிரா . 
எ - து தோழி நெறிவிலக்கி வரைவுகடாயது . 

இ -ள் . சிலரைக் கொணர்ந்து ஆராயல்வேண்டுவதில்லை ; நல்லதொரு 
நாட்கேட்டு மீட்டியாதே நீ வரைதற்குவந்தால் இவளை எய்துதல் மெய்ம்மை 
யால் : எம்மிறைவனே ! எறிசுறாக்கள் கழியெங்குஞ் சுழலு மிராவின் கண் வாரல் : 
வரின் , மறிமகாவார்குழையாள் உயிர்வாழாள் ; எ - று . 

( கரு ) 


3 


கஅ 


திணைமாலை 

நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


சஎ . பண்ணாது பண்மேற்றேன் பாடுங் கழிக்கான 

லெண்ணாது கண்டார்க்கே யேரணங்கா - லெண்ணாது 
சாவார்சான் றாண்மை சலித்திலா மற்றிவளைக் 
காவார் * கயிறுரீஇவிட் டார் . 


எ - து பாங்கன் றலைமகனைக்கண்டு தலைமகளை வியந்து சொல்லியது . 


இ - ள். யாழினைப் பண்ணாது பண்மேற்சேரத் தேன்கள் பாடுங் கழிக் 
கானலின்கண் ஆராயாதே வந்து கண்டார்க்கே அழகிய தெய்வங்களாம் , ஆத 
லான் , அறிவினானாராயாது இறந்துபடுவார் சான்றாண்மையின்கண் வேறுபட் 
டிலா மற்றிவளைக் காவாது கயிறுரீஇவிட்டார் ; சான்றாண்மையின் வேறு 
பட்டார் ; எ - று . 

( கசு ) 
சஅ . திரைமேற்போந் தெஞ்சிய தெண்கழிக் கானல் 

விரைமேவும் பாக்கம் விளக்காக் - கரைமேல் 
விடுவாய்ப் பசப்புற விப்பிகான் முத்தம் 
படுவா யிருளகற்றும் பாத்து . 
எ - து தலைமகற்கு இரவுக்குறி மறுத்தது . 

இ - ள் . திரைமேற்போந்து கரைமேலொழிந்த விடுவாயையும் பசும்புறத் 
தையுமுடைய இப்பிகான்ற முத்தம் , தெண்கழிக்கானலின் விரைமேவும் பாக்கம் 
ஒளியுண்டாம்வகை இருள்படுமிடமெல்லாம் அவ்விருளைப் பகுத்தகற்றும் ; எ - று . 


T 


சக . எங்கு வருதி யிருங்கழித் தண்சேர்ப்ப 

பொங்கு திரையுதைப்பப் போந்தொழிந்த - சங்கு 
நான் றுயிர்த்த நித்தில நள்ளிருள்கால் சீக்கும் 
வரன்றுயிர்த்த பாக்கத்து வந்து . 

இதுவுமது . 
இ - ள் . எவ்விடத்தானே வருவாய் இருங்கழித் தண்சேர்ப்பனே ! பொங்கு 
திரைகளானே யுதைக்கப்பட்டுப் போந்து கரையின் கட் டங்கிய சங்குகள் 


* " வண்டலர் கோதை வாட்கண் வனமுலை வளர்த்த தாயர் , கண்டுயி 
ருண்ணுங் கூற்றங் கயிறுர் இக் காட்டியிட்டார் . ” என்றார் சிந்தாமணியினும் 
( இலக்கணை . அ o. ) . 

t : இது பகற்குறி நேர்வாள் போல் இரவுக்குறி விலக்கியது எனக்கொள்வர் 
நச்சினர்க்கினியரும் ( தொல் . சள - உ . , ) , 


நெய்தல் . 


கதறிப் பொறையுயிர்த்த முத்தங்கள் செறிந்த இருளை இடங்களினின்றுஞ் சீயா 
நிற்கும் : திரைகொணர்ந்து போதவிட்டனவற்றைக் கண்டார் வரன்றாநின்ற 
பாக்கத்தின்கண் ; எ - று . 

( சஅ ) 
ரும . திமில்களி றாகத் திரைபறையாப் பல்புட் 

டுயில்கெடத் தோன்றும் படையாத்- துயில்போற் 
குறியா வரவொழிந்து கோலநீர்ச் சேர்ப்ப 
நெறியானீ கொள்வது நேர் . 
எ - து தோழி வரைவு கடாயது . 

இ - ள். * திமிலே களிறாகத் திரையே பறையாகத் துயில் கெடத்தோன் 
றும் படை புட்களாகக் , கனாக்கண்டாற்போலத் தேறமுடியாத களவின்கட் 
டனியேவரும் வரவினை யொழிந்து , கோலதீர்ச்சேர்ப்பனே ! நெறியானே 
வரைந்து இவளைக்கொள்வது நினக்குத்தகுதி ; எ - று . 

( கக ) 
ருக . கடும்புலால் வெண்மணற் கானலுறு மீன்கட் 

படும்புலால் பார்த்தும் பகர்து - மடும்பெலாஞ் 
சாலிகை போல்வலை சாலப் பலவுணங்கும் 
பாலிகை பூக்கும் பயின்று . 

எ - து தலைமகற்குத் தோழி குறைநேர்ந்து பகற்குறியீடமறியச் 
சொல்லியது . 

இ - ள் . கடும்புலாலையுடைய வெண்மணற் றண்கழிக்கானலின்கண் இருந்து , 
யாங்க ளாங்கடுத்த மீனாகிய படுபுலாலின்கட் புட்டிரியாம பார்ப்பேம் : அவற்றை 
விற்பதுஞ் செய்வேம் ; அக் கானலின்கண் அடும்பெல்லாம் பாலிகைபோலப் 
பூக்கும் : சாலிகை விரிந்தாற்போல வலைகளும் உணங்கும் ; எ - று . ( 20 ) 
ருஉ . திரைபாக னாகத் திமில்களி றாகக் 

கரைசேர்ந்த கானல் படையா- விரையாது 
வேந்து கிளர்ந்தன்ன வேலை நீர்ச் சேர்ப்பநா 
ளாய்ந்து வரைத லறம் . 
எ - து தலைமகனைத் தோழி வரைவு கடாயது . 

இ - ள் . திரையே பாகனாகத் திமிலே களிறாகக் கரைசேர்ந்த கானலின் 
கண்ணுள்ள பலபுட்களே படையாக வேந்துகிளர்ந்தன்ன வேலைநீர்ச் சேர்ப்ப 


திமில் - மீன்படகு . 
t சாலிகை - மெய்புகுகருவி . 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


னே ! விரையாதே நல்லநாளாராய்ந்தறிந்து வரைந் திவளைக்கோடல் நினக் 
கறமாவது ; எ - று . 

( உக ) 


(நிங , பாறு புரவியாப் பல்களிறு நீடிமிலாத் 

தேறு திரைபறையாப் புட்படையாத் - தேறாத 
மன்கிளர்ந்த போலுங் கடற்சேர்ப்ப மற்றெமர் 
முன்கிளர்ந் தெய்தன் முடி . 


இதுவுமது . 


இ -ள் . பாறே குதிரையாக நீண்டதிமிலே பல களிறுகளாகத் தெளிந்த 
திரையே பறையாகப் புட்களே படையாகத் தேறாத வேந்துகள் படையெழுந்து 
கிளர்ந்தனபோலுங் கடற்சேர்ப்பனே ! எமருடைய முன்னேசென்று இவளை 
நீயே புணர் தலை முடிப்பாயாக ; எ - று . 


( உட) 


(நச . வாராய் வரினீர்க் கழிக்கான னுண்மணன் மேற் 

றேரின்மா காலாழுந் தீமைத்தே - யோரிலோர் 
கோணாடல் வேண்டா குறியறிவார்க் கூஉய்க்கொண்டோர் 
நாணாடி நல்குத னன்று . 


இதுவுமது . 
இ - ள். வாராதொழிவாயாக : வருவையாயின் நீர்க்கழிக்கானல் தான் நுண் 
மணன்மேல் நின் றேர்பூண்டகுதிரை காலாழுந்தீமையுடைத்தாதலான் ; ஒத்த 
குலத்தார்க்குத் தொடர்ச்சிகோடலை ஐயுற்றாராய்தல்வேண்டா : நிமித்தமறிவாரை 
யழைத்து நல்லதொருநாளை நாடி இவட்குநல்குதல் நன்று ; எ - று . ( உங ) 


ருநி . கண்பரப்ப காணாய் கடும்பனி கால்வறேர் 

மண்பாக்கு மாயிருண் மேற்கொண்டு - மண்பாக்கு 
மாறுநீர் வேலை நீ வாரல் வரினாற்றா 
ளேறுநீர் வேலை யெதிர் . 


இதுவுமது . 


இ - ள். இவளுடைய கண்களும் மிக்கநீர்பாப்ப காணாய் : கால்வலிய தேரில் 
மண்ணெல்லாம் பாக்கும் பெரிய இருண்மேற்கொண்டு உலகமெல்லாம் நிவந்த 
அலர் பாக்குமாறு , நீருண்ட வேலையுடையாய் ! வாரல் : வருவையாயின் இவ 
ளுயிர்வாழாள் , ஒதமேறாநின்ற நீர்வேலையினெதிரே : எ - று . 

( உச ) 


பக 


- 

நேய்தல் . 

. 
நசு . * கடற் கானற் சேர்ப்ப கழியுலாஅய் நீண்ட 
வடற்கானற் புன்னை தாழ்ந் தாற்ற- 

மடற்கான 
லன்றி லகவு மணிநெடும் பெண்ணைத்தெம் 
முன்றி லிளமணன்மேன் மொய்த்து . 
எ - து தலைமகற்கு இரவு க்குறிநேர்ந்த தோழி இடங்காட்டியது . 

இ - ள். கடற்கானற்சேர்ப்பனே ! கழிகள் சூழ்ந்து நீண்ட மீன்கொலைகளை 
யுடைய கானலின்கண் மிகவும் புன்னை தழைக்கப்பட்டு , பூவிதழையுடைய இக் 
கானலின்கண் உள்ள அன்றில்கள் அழையாநின்ற அழகிய நெடும்பெண்ணையை 
யுடைத்து , எம்மில்லத்தின் முன் இளமணல்களும் மொய்த்து ; எ - று . (உடு ) 
ருஎ . வருதிரை தானுலாம் வார்மணற் கான 

லொருதிரை யோடா வளமை - யிருதிரை 
முன்வீழுங் கானன் முழங்கு கடற்சேர்ப்ப 
வென்வீழல் வேண்டா வினி . 
எ - து தோழி வரைவுகடாயது . 

இ - ள் . வருதிரை தான் வந்து உலவாநின்ற ஒழுகிய மணற்கானலின்கண் 
ஒருதிரை வந்து பெயர்வதற்குமுன்னே இரண்டு திரை வந்து வீழாநின்ற கான 
லின்கண் வந்து முழங்கு கடற்சேர்ப்பனே ! என்னால் வந்து இப்புணர்ச்சியை 
விரும்பல்வேண்டா ; இனி வரைந்து கொள்வாய் ; எ- று , 

( உசு ) 
ரு அ . மாயவனுந் தம்முனும் போலே மறிகடலுங் 

கானலுஞ்சேர் வெண்மணலுங் காணாயோ - கான 
லிடையெலா ஞாழலுந் தாழையு மார்ந்த 
புடையெலாம் புன்னை புகன்று . 
எ - து தலைமகற்குத் தோழி பகற்குறிநேர்ந்து இடங்காட்டியது . 

இ - ள் . மாயவனும் அவன் முன்னோனும் போல , மறிகடலும் கடற்சோலை 
யும் அச்சோலையைச்சேர்ந்த வெண்மணலும் பாராயோ ? அக் கடற்சோலையின் 
நடுவெல்லாம் ஞாழலுந் தாழையுமாயிருக்கும் : நிறைந்த மருங்கெல்லாம் புன்னையா 
யிருக்கும் . இவற்றையும் விரும்பிப்பாராய் ; எ - று . 

( உஎ ) 
ருகூ , பகல்வரிற் கவ்வை பலவாம் பரியா 

திரவரி னே தமு மன்ன- புகவரிய 


* இரவுக்குறி யிடங்காட்டித் தோழி கூறியது ” என்றார் நச்சினார்க்கினியரும் 
( தொல் . கள , உ ..) . 


உக 


திணைமாலை 

நாற்றைம்பது மூலமும் உரையும் . 


தாழை துவளுந் தரங்கநீர்ச் சேர்ப்பிற்றே 
யேழை நுளைய ரிடம் , 


எ - து இப்பொழது வாரலென்று வரைவு கடாயது . 


இ - ள் . பகல்வருவாயாயின் அலர் பலவு முளவாம் ; அவ்வலர்க்கு இரங் 
காதே இரவுவருவையாயின் ஊறுவரும் : ஏதமும் பலவுளவாம் ; உள்புகுதற் 
கரிய தாழையடர்ந்த திரைநீர்ச் சேர்ப்பையுடைத்து , எங்கள் எழைநுளையர் 
வாழுமிடம் ; எ - று 

( உ.அ ) 


சு 0 . திரையலறிப் பேராத் தெழியாத் திரியாக் 

கரையலவன் காலினாற் காணக் - கரையருகே 
நெய்தன் மலர்கொய்யு நீணெடுங் கண்ணினாண் 
மைய னுளையர் மகள் . 


எ - து பாங்கற்குத் தலைமகன் கூறியது . 


இ - ள் . திரைகள் அலறிப்பெயரும்வகை தெழித்துத்திரிந்து கரையின் 
கண் அலவகைளைத் தன் காலினாலா ராய்ந்து , கரையருகே நின்ற நெய்தன் 
மலர்களைக் கொய்யாநிற்கும் நீளிய நெடுங்கண்ணினாள் நளையருடைய மையன் 
மகள் ; எ- று . 

( உக ) 


யிணைந்து . 


சுக . அறிகரிதி யார்க்கு மரவநீர்ச் சேர்ப்ப 

நெறிதிரிவா ரின்மையா லில்லை - முறிதிரிந்த 
கண்டலந்தண் டில்லை கலந்து கழிசூழ்ந்த 
மிண்டலந்தண் டாழை 
எ - து தலைமகற்குத் தோழி இரவு கீதறிமறுத்தது . 

இ - ள் . யார்க்கும் அறிதலரிது , ஓசையையுடைய நீர்ச்சேர்ப்பனே ! 
எங்குந் திரிவாரில்லாமல் வழியில்லை : தளிர் சுருண்டிருந்த கண்டலும் , அழகிய 
தண்டில்லைகளும் , தம்முண் மிடைந்து கழியைச் சூழ்ந்த மிண்டன்மரங்களும் , 
தாழைகளும் இடைப்பட்டு ; எ- று . 

( so ) 
• உ . வில்லார் விழவினும் வேலாழி சூழுலதி 

னல்லார் விழவகத்து நாங்காணே- நல்லா 
யுவர்க்கத் தொரோவுதவிச் சேர்ப்பொனாப் பாரைச் 
சுவர்க்கத் துளாயிற் சூழ் . 


பாகம் பாலை . விமான 


எ - து தலைமகளை ஒரு நாட் கோலஞ்செய்து அடியிற்கொண்டு முடி 
காறு நோக்கி இவட்குத் தக்கான் யாவனவன் கொல்லோ என்ற ராய்த்த 
செவிலிக்குத் தோழி அறத்தொடு நின்றது . 

இ - ள் . வில்லுழவர்காரணமாகத் தொடங்கிய விழவகத்தும் நல்லாராகிய 
வனிதையர்காரணமாகத் தொடங்கிய விழவகத்தும் எல்லா மாந்தருந் திரள்வ 
ராதலால் , நாங்கள் அங்குக் கண்டறியேம் , எமக்கு ஒருதவி பண்டொருநாட் 
செய்த சேர்ப்பனோடொப்பாரை ; மற்றவனே இவட்குத்தக்கான் : அவனைப் 
போலும் ஆடவர் சுவர்க்கத்துளராயின் ஆராய்வாய் ; எ - று . 
உவர்க்கம் என்பது கடற்கரை , வேலாழி என்பது கடல் . ( கூக ) 

நெய்தன் முற்றியது . 


ந - பாலை . 


சுங . எரிநிறநீள் பிண்டி யிணரின மெல்லாம் 

வரிநிற நீள்வண்டர் பாடப் - புரிநிற நீள் 
பொன்னணிந்த கோங்கம் புணர்முலையாய் பூந்தொடித்தோ 
ளென்னணிந்த வீடில் பசப்பு. 
எ - து தலைமகளைத் தோழி பருவங்காட்டி வற்புறீஇயது . 

இ - ள் . எரிநிறத்தையுடைய அசோகின் பூங்கொத்தினமெல்லாம் : வரி 
நிறத்தையுடைய வண்டுகள் இளியென்னும் பண்ணைப்பாட விரும்பப்படுகின்ற 
நீண்ட மிக்க பொன் போன்ற மலர்களையணிந்தன , கொங்கமெல்லாம் : ஆதலாற் 
பொருந்திய முலையினையுடையாய் ! நின்னுடைய பூந்தொடித்தோள்கள் யாதின் 
பொருட்டு அணிந்தன ? தமக்குத் தகுதியில்லாத பசப்பினை ; எ - று . ( க ) 
சுச . பேணா யிதன் றிறத் தென்றாலும் பேணாதே 

நாணாய நல்வளையாய் நாணின்மை - காணா 
யெரிசிதறி விட்டன்ன வீர்முருக் கீடில் கப்பம் -13 
பொரிசிதறி விட்டன்ன புன்கு . 


இதுவுமது . 


இ - ள் . நீ யுறுகின்ற துன்பத்தைப் பாதுகாவாய் என்று யான் சொன் 
னாலும் பாதுகாவாதே நாணத்தகும் ஆற்றாமைசெய்த நல்வளையாய் ! நீயு 
முன்பு நாணின்மைசெய்தாயென்பதனை "இனி யறிந்துகொள்ளாய் ; எரியைச் 


உச 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


சிதறிவிட்டாற்போலவிருந்த , ஈர்முருக்குக்கள் : கனமில்லாத பொரி சிதறி 
விட்டாற்போலப் பூத்தன , புன்குகள் : ஆதலான் அவர் சொல்லிய பருவம் இது 
காண் ; எ - று . 

( உ ) 
கூடு . தான்றாயாக் கோங்கந் தளர்ந்து முலைகொடுப்ப 

வீன்றாய் நீ பாவை யிருங்குரவே - யீன்றாண் 
மொழிகாட்டா யாயினு முள்ளெயிற்றாள் சென்ற 
வழிகாட்டா யீதென்று வந்து . 
எ- து சுரத்திடைச் சென்ற செவிலித்தாய் தரவொடு புலம்பியது . 

இ - ள் . கோங்கம் தான் தாயாகத் தாழ்ந்து முலைகொடுத்து வளர்ப்ப நீ 
பாவையினையீன்ற இத்துணையேயா தலான் , இருங்குரவே ! யானீன்றாள் 
நினக்குச் சொல்லிய சொல்லை யெனக்குச் சொல்லாயாயினும் முள்ளெயிற் 
றாள் போயின வழியையாயினும் சொல்லிக்காட்டாய் வந்து இது என்று ; 
எ - று . 
சுசு . வல்வருங் காணாய் வயங்கி முருக்கெல்லாஞ் 

செல்வர் சிறார்க்குப்பொற் கொல்லர்போ - னல்ல 
பவளக் கொழுந்தின்மேற் பொற்றாலி பாஅய்த் 
திகழக்கான் றிட்டன தேர்ந்து . 
எ - து தோழி பருவங்காட்டி வற்புறுத்தியது . 

இ - ள் . நங்காதலர் விரைந்து வருவர் : விளங்கி முருக்குக்களெல்லாம் , 
செல்வமுடையார்புதல்வர்க்குப் பொற்கொல்லர் ஐம்படைத்தாலி செய்தாற் 
போல , மிக்க பவளக்கொழுந்தின் அடியிலே பொற்றாலியைப் பதித்துவைத் 
தாற்போல் விளங்கக் கான்றன : ஆதலாற் றேர்ந்துபாராய் ; எ - று . 
சுஎ . வெறுக்கைக்குச் சென்றார் விளங்கிழாய் தோன்றார் 

பொறுக்கவென் றாற்பொறுக்க லாமோ - வொறுப்பபோற் 
பொன்னு ளுறுபவளம் போன்ற புணர்முருக்க 
மென்னு ளுறுநோய் பெரிது , 
எ - து பருவங்கண்டு ஆற்றளாகிய தலைமகள் தோழிக்குச் சொல் 


லியது . 


இ - ள் . மிக்க பொருட்பொருட்டுச் சென்றார் , விளங்கிழையாய் ! வந்து 
தோன்றுகின்றிலர் ; இப்பருவத்தின்கண் நீ யென்னை ஆற்று என்றால் எனக்கு 
ஆற்றலாமோ ? என்னை ஒறுப்பனபோலப் பொன்னின் உள்ளுறவைத்த பவளம் 
போன்ற , பொருந்திய முருக்கம்பூக்கள் ; ஆதலால் , என்னுள்ளத்துற்ற நோய் 
பெரிது ; எ - று . 


பாம் 
. பாலை . 

பாலை . பாமக 


சு அ . சென்றக்காற் செல்லும்வா யென்னோ விருஞ்சரத்து 

நின்றக்கா னீடி யொளிவிடா- நின்ற 
விழைக்கமர்ந்த வேயே ரிளமுலையா ளீடில் 
குழைக்கமர்ந்த நோக்கின் குறிப்பு . 
எ - து பொருள்வலித்த நெஞ்சிற்குத் தலைமகன் சொல்லிச் செல 
வழங்கியது . 

இ- kr . பொருளின்பொருட்டு நா மிவளை நீங்கிப்போயக்காற் போம்வகை 
யெங்கனேயோ ? நெஞ்சே ! மன்னிய அணிகட்குத் தக்க அழகையுடைய இள 
முலையாளுடைய ஒப்பில்லாத குழைக்கமர்ந்த நோக்கின் குறிப்புக்கள் நம்முன்னே 
வந்து நீடியொளிவிட்டு இருஞ்சுரத்திடையே தோன்றிநின்றக்கால் ; எ - று . ( ) 
சுகூ , அத்த நெடிய வழற்கதிரோன் செம்பாக 

மத்தமறைந் தானிவ் வணியிழையோ- டொத்த 
தகையினா லெஞ்சீ நூர்த் தங்கினிரா னாளை 
வகையினிசாய்ச் சேறல் வனப்பு . 
எ - து 

இடைச்சுரத்துக் கண்டார் செலவு விலக்கியது . 
இ - ள் . வழிகளும் நெடிய : அத்தமலையின் கண்ணே அழற்கதிரோனுஞ் 
செம்பாகம் மறைந்தான் : இவ்வணியிழையோடு நீரும் எம்மோடொத்த தகையி 
னால் எஞ்சீறூரிலே இன்று தங்கினீராய் நாளை எங்களி னீங்கிப்போத லழகு ; 
எ - று . 

( எ) 
எ 0 . நின்னோக்கங் கொண்டமான் றண்குரவ நீழல்காண் 

பொன்னோக்கங் கொண்டபூங் கோங்கங்காண்- பொன்னோக்கக் 
கொண்ட சுணங்கணி மென்முலைக் கொம்பன்னாய் 
வண்ட லயர்மணன்மேல் வந்து . 
எ - து புணர்ந்துடன் போய தலைமகன் தலைமகளை ஆற்றுவித்துக் 
கொண்டு போவான் சொல்லியது . 

இ - ள் . நின்னுடைய நோக்கின் றன்மையைக்கொண்ட மான்களைப்பாராய் 
குளிர்ந்த குரவநிழலைப் பாராய் : பொன்னினது காட்சியைக்கொண்ட பூங் 
கோங்குகளைப் பாராய் : பொன்னினது காட்சியைக்கொண்ட சுணங்கணிந்த 
மென்முலையையுடைய கொம்பன்னாய் ! மணன்மேல்வந்து விளையாட்டை விரும் 
பாய் ; எ - று, 

( அ ) 
உ lei 

4 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


எக . அஞ்சுடர் நீள் வாண்முகத் தாயிழையு மாறிலா 

வெஞ்சுடர்நீள் வேலானும் போதரக்கண் - டஞ்சி 
யொருசுடரு மின்றி * யுலகுபா ழாக 
விருசுடரும் போந்தனவென் றார் . + 


எ - து சுாத்திடைச்சென்ற செவிலிக்குத் தலைமகனையுந் தலைமகளை 
யும் கண்டார் சொல்லிய வார்த்தையைத் தாங்கள் கேட்டார்க்குச்சொல்லி 
யாற்றுவித்தது . 


இ - ள் . அழகிய மதிபோன்ற நீண்ட ஒளியையுடைய முகத் தாயிழையும் 
எதிரில்லாத வெஞ்சுடர் நீள் வேலானும் இச்சுரத்தின்கண்ணேபோதாக் கண்டு 
அஞ்சி இருசுடரும் ஒருசுடருமின்றியே உதயம் பாழாம்வகை இரு சுடரும் 
அச்சுரத்தே போந்தன என்று கண்டார் சிலர் சொன்னார் ; எ - று . 


க 


எஉ . முகந்தா மரைமுறுவ லாம்பல்கண் ணீல 

மிகந்தார் விரல்காந்த ளென்றென் - றுகந்தியைந்த 
மாழைமா வண்டிற்கா நீழல் வருந்தாதே 
யேழைதான் செல்லு மினிது . 

எ - து சுரத்திடைச்சென்ற செவிலியைத் தலைமகளைக்கண்டார் 
சொல்லி ஆற்றுவித்தது . 


இ - ள் . இவள் முகம் தாமரைமலர் , இவள் முறுவலையுடையவாய் ஆம்பல் 
மலர் , இவள் கண் நீலமலர் , ஒன்றையொன்றொவ்வாது கடந்தார்ந்த விரல்கள் 
காந்தளரும்பு என்று கருதிக் காதலித்துப் பொருந்திய மாழைமா வண்டிற்குத் 
தக்க நீழலிலே வருத்தமின்றி நின்னுடைய ஏழை செல்லாநின்றாள் இனிதாக ; 
எ - று . 

( 50 ) 


எங , செவ்வாய்க் கரியகட் சீரினாற் கேளாதுங் 

கவ்வையாற் காணாது மாற்றாது - மவ்வாயந் 
தார்த்தத்தை வாய்மொழியுந் தண்கயத்து நீலமு 
மோர்த்தொழிந்தா ளென்பேதை யூர்ந்து . 


* பயிலகு எனவும் பிரதிபேதம் . 

t இஃது இடைச்சுரத்துக் கண்டோர்கூறிய வார்த்தையைக் கேட்டோ 
ராதச் சிலர் கூறியது என்றார் நச்சினர்க்கினியரும் ( தொல் , அகத் . 50 ). 


பாலை , 


எ - து முன்னைஞான் றுடன் போக்கு வலித்துத் தலைமகனையுந் தலை 
மகளையும் உடன்படுவித்துப் பின்னை அறத்தொடு நிலை மாட்சிமைப்பட் 
டமையாற் றலைமகளைக் கண்டு தோழி உடன்போக்கு அழங்குவித்தது . 


இ - ள் . செவ்வாயின்கட் டார்த்தத்தைவாய்மொழியைக் கேளாதுங் கரிய 
கண்ணின்கட் டண்கயத்து நிலங்களின் றன்மைகளைக் காணாதும் அவ்வாயம் 
ஆற்றாதொழிவதனை யோர்த்துப் பின் புடன்போக்கை யொழிந்தாள் என்பேதை 
அலர்காரணத்தான் முன் புடன்போக்கை மேற்கொண்டு ; எ - று . ( கக ) 


எச . புன்புறவே சேவலோ டேல் பொருளன்றா 

லன்புற வேயுடையா ராயினும் - வன்புற் 
றது கா ணகன்ற வழிநோக்கிப் பொன்போர்த் 
து காணென் வண்ண மினி . 


எ - து 

காமம் மீக்க கழிபடர்கிளவி ; நீலத்தாற்பாலை ; ஒழுக்கத்தான் 
நெய்தல் . 

இ - ள் . புல்லியநிறத்தையுடைய பேடைப்புறவே ! நின்சேவலோடேல் 
நினக்குக்காரியமன்றால் ; எங்காதலர் எமக் கன்புமிகவுடையாராயினும் அவர் மன 
நெகிழாது வலியரான தன்மையைப் பாராய் ; அவர் தேரோடும் வந்து நீங்கிய 
வழிச்சுவடு நோக்கிப் பொன்னிறம் போர்க்கவந்த வண்ணமி தனைப் பாராய் , 
இப்பொழுது ; எ - று . 

( க . ) 


எடு , எரிந்து சுடுமிரவி யீடில் கதிரான் 

விரிந்து விடுகூந்தல் வெஃகாப்- புரிந்து 
விடுகயிற்றின் மாசுணம் வீயுநீளத்த 
மடுதிறலான் பின்சென்ற வாறு , 
எ - து மகட்போக்கிய தாய் சொல்லியது . 

இ - ள் . அழன்று சுடாநின்ற பகலோனது ஒப்பில்லாக் கதிரான் மாசுணங் 
கள் முறுக்கிவிட்ட கயிறுபோலப் புரண்டழியும் அத்தம் , விரிந்துவிட்ட கூந்தலை 
யுடையாள் அடுதிறலான்பின் விரும்பிச்சென்ற வழி ; எ - று . 

( க ) 


எசு . நெஞ்ச நினைப்பினு நெற்பொரியு நீளத்த 

மஞ்ச லெனவாற்றி னஞ்சிற்றா - லஞ்சிப் 
புடைநெடுங் காதுறப் போழ்ந்தகன்று நீண்ட 
படைநெடுங்கண் கொண்ட பனி . 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 
எ- து பொருள்வலித்த நெஞ்சிற்குச் சொல்லித் தலைமகன் செல 
வழங்கியது . 

இ - ள் . என்னெஞ்சமே ! இவளை ஆற்றுவிக்குஞ் சில சொற்களைச் சொல்ல 
நினைக்கின்றாயாயின் இவணோ தான் நெற்பொரியும் நீளத்தத்தைச்சொல்ல 
நினைப்பதற்கு முன்னே பிரிவினையஞ்சிற்றால் ; புடைநெடுங்காதுறப் போழ்ந் 
தகன்று நீண்ட படை நெடுங்கண்களும் பிரிவினையஞ்சிப் பனிகொண்டன : 
ஆதலான் , நமக் கிவளைப் பிரியமுடியாது ; எ - று . 

( கச ) 
எஎ . வந்தாற்றான் செல்லாமோ வாரிடையாய் வார்கதிரால் 

வெந்தாற்போற் றோன்று நீள் வேபத்தந்- தந்தார் 
தகரக் குழல்புரளத் * தாழ்துகில்கை யேந்தி 
மகாக் குழைமறித்த நோக்கு . " 

வினைழற்றிய தலைமகன் தலைமகளை நினைந்தவிடத்துத் தலை 
மகள் வடிவு தன்ழன்னின்றற்போல வந்து தோன்ற அவ்வடிவை நோக் 
கிச் சொல்லி ஆற்றுவிக்கின்றது . 

இ.ள். கொண்டணிந்து நிறையப்பட்ட தகரத்தையுடைய குழல்கள் 
அசையத் தாழ்ந்து துகிலைக் கையானே ஏந்தி மகாக்குழை மறித்த நோக்குடனே 
நீ வந்தால் யாம் போகோமோ ? அரிய இடையினையுடையாய் ! நீயிரங்கவேண்டா ; 

( கரு ) 
எஅ . ஒருகை யிருமருப்பின் மும்மதமால் யானை 

பருகுநீர் பைஞ்சுனையிற் காணா - தருகல் 
வழிவிலங்கி வீழும் வரையத்தஞ் சென்றா 
ரழிவில ராக வவர் . 


எ - து 


எ - று . 


எ - து ஆற்றளெனக் கவன்ற தோழிக்கு ஆற்றுவல் என்பதுபடச் 
சொல்லியது . 


இகள் . ஒரு கையினையும் இருகோட்டினையும் மூன்றுமதத்தினையும் 
உடைய மால்யானைகள் பருகுநீரைப் பைஞ்சுனையின் கட் காணாவாய் மருங்கே 
வழிவிலங்கித் தளர்ந்து வீழும் வரைகளையுடைய அத்தத்தைச் சென்ற அவர் 
அவ்வழி இடையூறின்றி அழிவிலராக ; எ - று . 

( சசு ) 


தாழ்கலையை எனவும் பிரதிபேதம் , 
1 இஃது உருவுவெளிப்பாடு , நின்னொடுபோதுவேனென்று அவளை 
ஆற்றுவித்தது . திணை பாலையிற்பாலையென்றார் : நச்சினர்க்கினியர் ( தொல் . 
அகத் . ச 0) . 


என 
பாலை , 
எசு . சென்றார் வருதல் செறிதொடி சேய்த்தன்றா 

னின்றார்சொற் றேறாதாய் நீடின்றி -- வென்றா 
ரெடுத்த கொடியி னிலங்கருவி தோன்றுங் 
கடுத்த மலைநாடு காண் . 
எ - து பருவங்காட்டித் தலைமகளைத் தோழி வற்புறுத்தியது . 

இ - ள் . நம்மைப் பிரிந்து போயினர் வருதல் செறிதொடி ! சேய்த்தன்றால் , 
நின்மாட்டுநின்றொழுகுகின்றாருடைய சொற்களைத் தெரியா தாய் போரின்கண் 
வென்றாரெடுத்த கொடிகள் போலத் தெளிந்திலங்கருவி தோன்றாகின்றது மிக்க 
மலைநாடா தலால் நீடின்றி யின்றே பிரவின்கட் காண்பாயாக ; எ - று . ( கஎ ) 
அ 0 . உருவவேற் கண்ணா யொருகாற்றேர்ச் செல்வன் 

வெருவிவீந் துக்கநீ ளத்தம் - வருவர் 
சிறந்து பொருடருவான் சேட்சென்றா ரின்றே 
பிறந்து கண் ணாடு மிடம் . 

(இதுவுமது . 
இ - ள் . அஞ்சத் தக்க வேல்போன்ற கண்களையுடையாய் ! ஒருகாலை 
யுடைய தேர்ச்செல்வனார் பிறர் கண்டார் வெருவும் வகை வீந்தவிந்த கானந் 
தானே முயற்சியாற் சிறந்து பொருடருவான் வேண்டிச் சென்றவர் இன்றே 
வருவர்; மிக்குக் கண் இடமாடாநின்றது ; எ - று . 

( கஅ ) 
அக . கொன்றாய் குருந்தே கொடிமுல்லாய் வாடினீர் 

நின்றே னறிந்தே னெடுங்கண்ணாள் -- சென்றாளுக் 
கென்னுரைத் தீர்க்கென்னுரைத்தாட் கென்னுரைத் தீர்க்கென்னுரைத்தாண் 
மின்னிரைத்த பூண்மிளிர விட்டு , 

எ - து தலைமகள் இற்செறிப்புக் கண்டபின்னை அவள் நீங்கிய 
புனங்கண்டு ஆற்றனய் மீள்கின்ற தலைமகன் சொல்லியது . சுரத் 
திடைச் சென்ற செவிலித்தாய் சொல்லியதூ உமாம் . 

இ - ள் . கொன்றாய் குறுந்தே கொடிமுல்லாய் நீர் வாடிநின்றீர் : இதற்குக் 
காரணம் யானறிந்தேன் : நெடுங்கண்ணா ளிக்குநின்று போகின்றாட்கு நீரென் 
னுரைத்தீர் ? அவள் உமக்குப் பின்னை என்னுரைத்தாள் ? மின்னிரைத்த 

பூண் 
விட்டுயிளிராமின்று ; எ - று . 

( கக ) 


திணைமாலை நாற்றைம்பது மூலமும் உரையும் . 


அஉ , ஆண்கட னாமாற்றை யாயுங்கா லாடவர்க்குப் 

பூண்கடனாப் போற்றிப் புரிந்தமையாற் - பூண்கடனாச் 
செய்பொருட்குச் செல்வராற் சின்மொழி நீசிறிது 
நைபொருட்கட் செல்லாமை நன்று . 

எ- து தலை மகனது செலவுக்குறிப்பறிந்து ஆற்றளாய தலைமகளைத் 
தோழி உலகினதியற்கை கூறி ஆற்ற துடன்படுத்து வித்தது . 

இ - ள் . ஆள்வினைக்கடனாகிய நெறியை ஆராயுங்கால் , ஆடவர்க்குப்பூணுங் 
கடனாகப் பாதுகாத்து நல்லார் சொல்லி மேவினமையாற் றமக்கு அவ்வாள்வினை 
பூணுங்கடனாகத் தேடும் பொருட்குச் செல்வர் நங்காதலர் : ஆதலாற் சின் 
மொழியையுடையாய் ! நீ யதற்கு மனனழியுந் திறத்தின்கட் செல்லாமை நன்று ; 
எ - று . 

( 20 ) 
அங . செல்பவோ சிந்தனையு மாகாதா னெஞ்செரியும் 

வெல்பவோ சென்றார் வினைமுடிய- நல்லா 
யிதடி கரையுங்கன் மாபோலத் தோன்றிச் 
சிதடி கரையுந் திரிந்து . 
எ - து தலைமகன்செலவுணர்த்திய தோழிக்குத் தலைமகள் உடன் 
படாது சொல்லியது , 

இ - ள் . இப்பெற்றித்தாகிய சுரத்தின் கட் செல்வாருளரே ? நினைத்தலு 
மாகாதால் : நினைத்த நெஞ்சும் எரியும் : மாறிச் சுரத்தின் கட் சென்றார் சுரத்தை 
வெல்லவல்லரோ ? தாமெடுத்துக் கொண்ட வினை முடியும்படி ; நல்லாய் ! காட் 
டெருமைப்போத்துக்களைப் பிரிந்த பெண்ணெருமைகள் கதறாநிற்கும் : அங்குப் 
பலவாய்க்கிடந்த கற்களும் மா பறந்தாற்போலத்தோன்றும் : சிள்வீடுகளும் 
திரிந்து கதறாநிற்கும் ஆதலான் ; எ - று . 

( உக ) 
அச. 

கள்ளியங் காட்ட கடமா விரிந்தோடத் 
தள்ளியுஞ் செல்பவோ தம்முடையார் - கொள்ளும் 
பொருளில் ராயினும் பொங்கெனப்போந் தெய்யு 
மருளின் மறவ ரதர் . 

இதுவுமது . 
இ - ள் . கள்ளியங்காட்டின்கட் கடமாக்கள் இரிந்தோடும் வகை மறந்துஞ் 
செல்வரோ தம்மறிவையுடையார் : வழிபோம் வம்பலராற் கொள்ளும் பொரு 
ளிலராயினும் கதுமெனப் போந்தெய்கின்ற அருளில்லாத மறவர் வாழும் 
வழியை; எ - று . 

( உ . ) 


அப பாலை . 


அடு . பொருள்பொரு ளென்றார்சொற் பொன்போலப் போற்றி -- 

யருள்பொரு ளாகாமை யாக - வருளா 
வளமை கொணரும் வகையினான் மற்றோ 
ரிளமை கொணர விசை . 
எ - து 

தலைமகனைத் தோழி செலவழங்குவித்தது . 
இ -ள். பொருள் பொருளாவதென்று சொன்னார் சொல்லைப் பொன்போல் 
விரும்பித்தெளிதலான் , அருளுடைமை பொருளாகாமை ஆவதாயினும் ஆக ; 
பொருளைக்கொணரும்வகைமைபோல நின்னருளினாலே வேறோரிளமை 
கொணர்தற்கு எமக்குடன்படுவாயாக ; எ - று . 

( உக ) 
அசு . ஒல்வா ருளரே லுரையா யொளியாது 

செல்வாரென் றாய்நீ சிறந்தாயே- செல்லா 
தசைந்தொழிந்த யானை பசியாலாட் பார்த்து 
மிசைந்தொழியு மத்தம் விரைந்து . 
எ - து தலைமகள் தோழிக்குச் செலவுடன்படாது சொல்லியது . 

இ - ள் . ஆற்றுவாருள ராயின் அவர்பிரிவின் அவர்கட்குரையாய் தவிராதே 
நங்காதலர் செல்வாரென்றாய் ஆதலால் நீ யெனக்கு மெய்யாகச் சிறந்தாயே 
யன்றோ ; போகமாட்டாதே வருந்தி யிறந்துவீழ்ந்த யானைகளை அங்குள்ள 
வர்கள் தம்பசியானே எங்கும்பார்த்துத் தின்று போம் அத்தத்தினை விரைந்து ; 

( உச ) 
அஎ . ஒன்றானு நாமொழிய லாமோ செலவுதான் 

பின்றாது பேணும் புகழான் பின் - பின்றா 
வெலற்கரிதாம் வில்வலான் வேல்விடலை பாங்காச் 
செலற்கரிதாச் சேய சுரம் . 

எ - து புணர்ந்துடன் போக்கு நயப்பித்த தோழிக்குத் தலைமகள் 
உடன்பட்டுச் சொல்லியது . 

இ - ள் . பிறழாத வெலற்கரிதாகிய வில்லினை வல்லனாகிய வேல்விடலை 
தான் துணையாகச் சுரத்தைச் செலற்கரிதாக யாதானுஞ் சொல்லலாமோ ? அப் 
பேணும் புகழான்பின் சேறல் ஒழுக்கத்திற் பிறழாது காண் ; எ - று . 
அஅ . அல்லாத வென்னையுந் தீர்மற் றைபன்மார் 

பொல்லாத தென்பது நீபொருந்தா - யெல்லார்க்கும் 
வல்லி யொழியின் வகைமைநீள் வாட்கண்ணாய் 
புல்லி யொழிவான் புலந்து , 


எ - று . 


கூட 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 
எ - து புணர்ந் துடன் போவா நெருப்பட்ட தலைமகன் தோழிக்குச் 
சொல்லியது . 


இ -ள் . எம்பெருமானோடு பொருந்தி இங்குநின்றும் ஒழிந்து போதற்கு 
முன்பு வேறுபட்டு மற்றதன்கண் அல்லாத வென்னை நீ யிங்கேயிருந்து நம் 
ஐயன்மார் பொல்லா ததென்றுகொள்ளும் மனத்தின் கண்ணுள்ள கோளினையுந் 
திருத்தி நீபொருந்தாய் எல்லார்க்கும் தத்தமனத்தின்கணுள்ள வேறுபாடொழியு 
மாயின் வல்லி போன்றிரு வாட்கண்ணாய் ; எ - று . 


அல்லதூஉம் , உடன்போகின்ற என்னைப் புல்லிக்கொண்டொழிவான் 
வேண்டி மனத்தின் கட் புலந்து நீங்குதற்கு வல்லையாயொழியின் வகைமையை 
யுடைய நீண்ட வாட்கண்ணாய் ! ஆண்மையல்லாத வுரைகளை என்னை நீக்கி 
நம்மையன்மார் பொல்லாத தென்னுங் கருத்தினையும் நீக்கி எல்லார்க்கும் 
பொருந்துவாயாக ; என்றுமாம் . 

( உசு ) 


அகூ , நண்ணிநீர் சென்மி னமரவ ராபவே 

லெண்ணிய வெண்ண மெளிதரோ- வெண்ணிய 
வெஞ்சுட ரன்னானை யான்கண்டேன் கண்டாளாந் 
தண்சுட ரன்னாளைத் தான் . * 


எ - து சுரத்திடைச் சென்ற செவிலிக்குத் தலைமகனையுந் தலை 
மகளையுங் கண்டமை எதிர்ப்பட்டார் சொல்லி ஆற்றுவித்தது , 


இ - ள் . பொருந்தி நீர் சென்மின் : அவரும் நமக்குச்சுற்றத்தாராயின் நீர் 
அவரைச் சென்றெய்தவேண்டுமென்று எண்ணிய எண்ணம் எளிது : நீர் 
கருதிய வெய்ய பகலோனன்னானை யான் கண்டேன் , கண்டாளாம் தண்மதி 
யனையாளை யிவள் தான் ; எ - று . 

( உஎ ) 


• 0 . வேறாக நின்னை வினவுவேன் றெய்வத்தாற் 

கூறாயோ கூறுங் குணத்தினனாய்- வேறாக 


* " மீண்டா ரெனவுவந் தேன் கண்டு நும்மையிம் மேதகவே , பூண்டா 
ரிருவர் முன் போயின ரேபுலி யூரெனைநின் , றாண்டா னருவரை யாளியன் 
னானைக்கண் டேனயலே , தூண்டா விளக்கனை யாயென்னை யோவன்னை சொல் 
லியதே என்னும் திருச்சிற்றம்பலக்கோவை பினையும் ( உசச ) ஈண்டைக்கு 
நோக்கிக் கொள்க . 


பாலை . 


நங 


வென்மனைக் கேறக் கொணருமோ வெல்வளையைத் 
தன்மனைக்கே யுய்க்குமோ தான் . * 
எ - து 1 தன்னு மவனும் என்பதனுள் நன்மை தீமை என்பத 
னால் நற்றய் படிமத்தாளை வினயது . 

இ - ள் . நிமித்தஞ்சொல்வார்பலருள்ளும் நின்னை வேறாகக்கொண்டு 
வினவாநின்றேன் : உன்னுடைய தெய்வத்தன்மையுடைய கழங்காற் பார்த்துக் 
கூறாய் ; உலகத்தார் கூறும் நற்குணத்தினையுடையனாய் எல்வளையை உடன் 
கொண்டுபோனவன் என்மனைக்கே மணஞ்செய்வதாகக் கொண்டுவருமோ ? 
அஃதன்றி யாம்வேறாகத் தன்மனைக்கே மணஞ்செய்யக் கொண்டுபோமோ 
தான் ; எ - று . 

( உ.அ ) 
கள்ளிசார் காசோமை நாரில்பூ நீண்முருங்கை 
நள்ளியவேய் வாழ்பவர் நண்ணுபவோ -புள்ளிப் 
பருந்து கழுகொடு வம்பலர்ப் பார்த்தாண் 
டிருந்து றங்கி வீயு மிடம் . 
எ - து தலைமகன் செலவுடன்படாததலைமகள் தோழிக்குச் சொல் 


க . 


லியது . 


இ - ள் . புள்ளிப் பருந்துகள் கழுகுடனே வழிபோவாரைப்பார்த்து அங் 
கிருந்து றங்கப்பட்டுக் கள்ளியுஞ் சாருங் காரோமையும் நாரில்பூநீண்முருங்கை 
யும் வேயும் பொருந்தியமர்ந்து வீயுமிடத்தை உயிர்வாழ்பவர் நண்ணுவரோ ; 
எ - று . 

( உக ) 


கூஉ . செல்பவோ தம்மடைந்தார் சீரழியச் சிஃவென்றிக் 

கொல்பபோற் கூப்பிடும் வெங்கதிரோன்- மல்கிப் 
பொடிவெந்து பொங்கிமேல் வான்சுடுங் கீழா 
லடிவெந்து கண்சுடு மாறு . 


* 


ருஞ்சுர மிறந்த என்னும் அகப்பாட்டினுள்ளும் ஆகுவ தறியு 
முதுவாய் வேல , கூறுக மாதோ நின கழங்கின் றிட்ப , மாறாது வருபனி சழுமுங் 
கங்குலி , னானாது துயருமென் கண்ணினிது ப!டீ. இய , வெம்மனை முந்துறத் 
தருமோ, தன்மனை யுய்க்குமோ யாதவன் குறிப்பே என வருதல் காண்க . 

t " தன்னு மவனு மவளுஞ் சுட்டி , மன்னு நிமித்த மொழிப்பொரு 
டெய்வ , நன்மை தீமை யச்சஞ் சார் தலென் , றன்ன பிறவு மவற்றொடு 
தொகை இ என்பது தொல்காப்பியம் . ( அகத் , ந.சு ) 

* சிற்றுவன்றி எனவும் பிரதிபேதம், 


கூச 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் .. 


இதுவுமது . 
இ - ள் . தம்மையடைந்தார் சீர்மையழிய நல்லார் செல்வரோ ? சிள்வீடு 
கள் நெருங்கிக் கடிய வோசையாற் பிறரைக் கொல்வனபோலக் கூப்பிடாரிற் 
கும் வெய்ய வெயிலோன் மிக்குப் பொடிகள் வெந்து பொங்கி மேலே விசும் 
பினைச் சுடாநிற்கும் , கீழின்கண் வழிபோவார் அடி வேவ அவர் கண்களைச் 
சுடாநிற்கும் இப்பெற்றிப் பட்ட அவ்வழியினை ; எ - று . 

( $.0 ) 
பாலை முற்றியது . 


ச - முல்லை . 


கூகூ . கருங்கடன் மாந்திய வெண்டலைக் கொண்மூ 

விருங்கடன்மா கொன்றான்வேன் மின்னிப்- * பெருங்கட 
றன்போன் முழங்கித் தளவங் குருந்தணைய 
வென்கொல்பா னாற்றும் வகை . 
எ - து பருவங்கண்டழிந்த தலைமகள் தோழிக்குரைத்தது . 

இ - ள் . கருங்கடலைப் பருகிய வெண்டலைமுகில்கள் இருங்கடலின் கண் 
ணே புக்கு மாவினைக்கொன்ற முருகன் வேல்போல மின்னிப் பெருங்கட 
றன்னைப்போல முழக்கு தலால் முல்லைக்கொடிகளெல்லாம் குருந்தமாத்தின் 
மேற்சென் றணையக்கண்டு யான் ஆற்றுந்திறம் என்னை கொல்லோ ? எ - று . ( க ) 
கூச , பகல்பருகிப் பல்கதிர் ஞாயிறுகல் சேர 

விகல்கருதித் திங்க ளிருளைப் - பகல்வா 
வெண்ணிலாக் காலு மருண்மாலை வேய்த்தோளா 
யுண்ணிலா தென்னாவி யூர்ந்து . 


இதுவுமது . 


இ - ள் . பகற்பொழுதைப் பருகிப் பல்கதிர்ஞாயிறு மலையின் கட்சேரத் 
திங்களானது இருளைப் பகையென்றுகருதிப் பகலின் றன்மைவா வெண்ணிலா 
வையுகாநின்ற மருண்மாலையின் கண் , வேய்த்தோளாய் ! என்னிடத்து நிலைகின்ற 
தில்லை , என்னுயிர் சென்று : எ - று . 

( உ ) 


பொருங்கடல் பிரதிபேதம், 


முல்லை . 


கூடு , மேனோக்கி வெங்கதிரோன் . மாந்தியநீர் கீழ்நோக்கிக் 

கானோக்கங் கொண்டழகாக் காண்மடவாய் -- மானோக்கி 
போதாரி வண்டெலா நெட்டெழுத்தின் மேற்புரியச் 
சாதாரி நின்றறையுஞ் சார்ந்து . 
எ - து தோழி தலைமகளைப் பருவங்காட்டி வற்புறுத்தியது . 

வெங்கதிரோன் மேனோக்கிப் பருகியநீர் கீழ்நோக்குதலால் 
காடெல்லாம் ஓக்கங்கொண் டழகாகப் போதுதோறும் அரிவண்டுகள் நெட்டெ 
ழுத்தோசைமேல் மேவிச் சாதாரியென்னும் பண்ணினைச் சார்ந்தொலியா 
நின்றன; மானோக்கி இதனைக் காணாய் ; எ - று . 

அல்லதூவும் ‘ போதாரி வண்டெலாம் என்பது போதினைப்பாந்து இவ் 
வண்டெல்லாம் என் 

றவாறு . 


இ - ள் . 


கூசு . இருள்பாந் தாழிபான் றன்னிறம்போற் றம்மு 

னருள்பரந்த வாய்திறம் போன்று - மருள்பரந்த 
பால்போலும் வெண்ணிலவும் பையா வல்குலாய் 
வேல்போலும் வீழ்துணையி லார்க்கு . 
எ - து மாலைப்பொழுதுகண்டு ஆற்றளாய தலைமகள் தோழிக்குச் 
சொல்லியது . 


இ - ள் . சக்கரத்தையுடைய மாயவனிறம்போல எங்கு மிருள் பரந்து , 
அம்மாயவன் முன்னோனுடைய நிறம்போன்று வியப்புமிக்க பானிறமும்போன்ற 
வெண்ணிலாவும் , பையரவல்குலாய் ! இவை விரும்பப்படுந்துணையில்லா தார்க்கு 
வேல்போலும் ; எ - று . 

( ச) 


கூஎ . பாழிபோன் மாயவன்றன் பற்றார் களிற்றெறிந்த 

வாழிபோல் ஞாயிறு கல்சேரத் - தோழியோ 
மான்மாலை தம்மு னிறம்போன் மதிமுளைப்ப 
யான்மாலை யாற்றே னினைந்து . 


இதுவுமது . 


இ - ள் . 


தனக்கு வலி போலக் கருதி மாயோன் பற்றார்களிற்றின் முகத் 
தெறிந்த சக்கரம்போல ஞாயிறு குடமலைபைச் சேரத் தோழி ! மருண்மாலையின் 
கண் அம்மாயவன் முன்னோன் நிறம்போல மதி தோன்று தலான் யான்கொண்ட 
மயலை ஆற்றமாட்டுகில்லேன் வருந்தி ; எ - று . 


சு 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 
கூஅ . வீயும் வியப்புறவின் வீழ்தளியான் மாக்கடுக்கை 

நீயும் பிறரொடுங்கா னீடாதே- யாயுங் 
கழலாகிப் பொன்வட்டாய்க் காராய் மடலாய்க் 
குழலாகிக் கோல்சுரியாங் கூர்ந்து . 
எ - து பருவமன் றென்று வற்புறுத்தியதோழிக்குத் தலைமகள் வன் 
புறையெதிரழிந்து சொல்லியது . 

இ - ள் . ஆயப்படுங் கழல்போல அரும்பிப் பொன் வட்டுப் போல முதிர்ந்து 
பின்னைப் பூமாலையாய் இதழாய்விரிந்து மடவார்குழல்போலக்காய்த்துப் பின்னைத் 
துளையையுடைய கோலாய் மிக்கு அழியாநின்றன , வியன்புறவின்கண்ணே 
வீழ்துளியானே பெருங்கொன்றைகள் : இதனைப் பிறரோடே நீ போய் நீயுங் 
காணாய் நீடியாதே ; எ - று . 

பொன்வாளாற் காடில் கருவரை போர்த்தாலு 
மென்வாளா வென்றி யிலங்கெயிற்றா -- யென்வாள்போல் 
வாளிழந்த கண்டோள் வனப்பிழந்த மெல்விரலு 
நாளிழந்த வெண்மிக்கு நைந்து . 

இதுவுமது . 
இ - ள் . பொன்போன்ற வெயிலொளியால் வெந்து காடின்றியிருந்த கரு 
வமைகள் கார்ப்பருவஞ்செய்து மலரிதழ்களான் மூடப்பட்டாலும் அதனாற் பய 
னென் ? பருவமன்றென்று சொல்லி வாளாநின்றி ; இலங்கெயிற்றை யுடை 
யாய் ! என் மேனியின்கண்ணுள்ள ஒளிபோல ஒளி யிழந்தன என் கண்களும் : 
போயிழந்தநாள்களினெண் மிகுதலான் எண்ணி என் விரல்களுந்தேய என்றோள் 
களும் வனப்பிழந்தன ; எ - று . 

இதனுள் என்பது பயனின்மையைக் காட்டுவதோர் இடைச் 
சொல் . 

( 
100. பண்டிபையச் சொல்லிய சொற்பழுதான் மாக்கடல் 

கண்டியைய மாந்திக்கால் வீழ்த்திருண்-டெண்டிசையுங் 
கார்தோன்றக் காதலர் தேர்தோன்றா தாகவே 
பீர்தோன்றி நீர்தோன்றுங் கண் . 
எ - து பருவங்கண்டழிந்த கிழத்தி தோழிக்குச் சொல்லியது . 

இ - ள் . தா முன்பு நம்மைப் பிரிகின்றநாட் குறிப்படச்சொல்லிய சொற் 
பழுதாயிற்றால் : பெருங்கடற்சென்று கண்டு நிரம்பப்பருகிக் கால்வீழ்த்தே 
யிருண்டு திசையெட்டு மழைதோன்றக் காதலர் தேர் தோன்றுகின்றதில்லை : 
ஆதலால் என் கண்கள் பீர்தோன்ற நீர்தோன்றாபின்றன ; எ - று , ( அ ) 


வாளா 


( 
எ 
) 


முல்லை . 


கூ GY 


காக , வண்டினம் வௌவாத வாம்பலும் வாரிதழான் 

வண்டினம் வாய்வீழா மாலையும் -- வண்டின 
மாராத பூந்தா ரணிதேரான் றான்போத 
வாராத நாளே வரும் . 


இதுவுமது . 


இ - ள் . வண்டினங்கள் விரும்பாத * ஆம்பலென்னும் பெயரையுடைய 
குழலும் , ஒழுகிய மலர்களிற்புக்கு வண்டினங்கள் வாய்வீழாத அந்தியாகிய 
மாலையும் , வண்டினங்கள் புக்கொலியாத பூச்செயல்களையுமுடைய புரவிபூண்ட 
தார்மணிகளையுடைய பு விகளாலே ஒப்பிக்கப்பட்ட தேரினையுமுடையான் 
வாராதநாளே வந்து என்னை நலியும் ; எ - று , 

( க ) 


க 02 . மானெங்குந் தம்பிணையோ டாட மறியுகள 

வானேங்கும் வாய்த்து வளங்கொடுப்பக்- கானெங்குந் 
தேனிறுத்த வண்டோடு தீதா வெனத்தேரா 
தியானிறுத்தே னாவி யிதற்கு . 


இதுவுமது . 
இ - ள் . மான்கள் தம்பிணைகளைக்கூடி எங்கும் விளையாட அவற்றின் 
மறிகளு முகௗ மழை யெங்கும் பெய்து வாய்த்து வளங்கொடுப்பக் காடெங்கும் 
தேன்களும் தம்மொடுசார்ந்த வண்டுகளோடு தீதாவென்றொலித்தலான் , 
ஆராயாதே மயங்கிப் பருவத்துக் கென்னாவியைக் கடனாகக்கொடுத்தேன் ; 
எ - று . 

( க 0 ) 


கங . ஒருவந்த மன்றா லுறைமுதிரா போற் 

கருமந்தான் கண்டழிவு கொல்லோ - பருவந்தான் 
பட்டின்றே டென்றி பணைத்தோளாய் கண்ணீரா 
லட்டினே னாவி யதற்கு . 
எ - து பருவமன்றென்று வற்புறுத்தின தோழிக்குத் தலைமகள் 
பருவமேயென் றழிந்து சொல்லியது . 

ஒருவந்தமன்றால் என்பது இது பருவமென்பது மெய்ம்மை 
யன்றாலென்றவாறு . 

உறைமுதிராரோல் என்பது மழைபெயல் நிரம்பாத 


இ - ள் . 


கஞ்சத்தாற் குமுதவடிவாக அணைசுபண்ணிச்செறித்தலின் ஆம்பற் 
குழலாயிற்று " என்பர் அடியார்க்கு நல்லார் (சிலப்- ஆய்ச்சியர்குரவை ) . 


வாறு . 


திணைமாலை நூற்றைம்பது மூல்மும் உரையும் . 
நீராலென்றவாறு : வம்பமழை என்றவாறாம் . கருமந்தான் கண்டழிவுகொல்லோ 
என்பது கருமமாவது பருவமல்லாதபருவத்தைக்கண் டழிவதோ என்றவாறு . 
பருவந்தான் பட்டின்றே யென்பது பருவம் வந்துபட்டதில்லை என்றவாறு . 
என்றி என்பது இவையெல்லாஞ் சொல்லி என்னைத் தேற்றாநின்றாய் என்ற 

பணைத்தோளாய் கண்ணீரா லட்டினே னாவி யதற்கு என்பது கண் 
ணீரே நீராகவார்த்து என்னுயிரைப் பருவத்துக்குக் கொடுத்தேன் பணைத் 
தோளாய் ! எ - று . 

( கக ) 
கச . ஐந்துருவின் வில்லெழுதி நாற்றிசைக்கு முந்நீரை 

த்துருவின் மாந்தி யிருங்கொண்மூ - முந்துருவி 
னான்றா யுருமுடைத்தாய்ப் பெய்வான்போற் பூக்கென்று 
கொன்றாய்கொன் றாயெற் குழைத்து . 
எது 

பருவங்கண்டழிந்த கிழத்தி கொன்றைக்குச் சொல்லுவா 
ளாய்த் தோழிகேட்பச் சொல்லியது . 

இ - ள் . ஐந்துநிறத்தினையுமுடைய வில்லையெழுதினாற்போலக் கோலி 
முந்நீரைப்பருகி ஈந்தின்கனிபோன்றருந்துகின்ற வுருவொடு இருங்கொண்மூ 
நாற்றிசைக்கண்ணும் ஒன்றா யுருமுடைத்தாய்ப் பெய்யப்படுகின்றனவானம் 
என்னைக்கொல்கின்றாற்போலத் தழைத்தும் பூப்பேனென்று என்னைக்கொன் 
றாய் ; கொன்றைமாமே ! எ - று . 

( கட் ) 


க 0 நி . எல்லை தருவான் கதிர்பருகி யீன்றகார் 

கொல்லை தரு வான் கொடிக ளேறுவகாண்- முல்லை 
பெருந்தண் டளவொடுதங் கேளிரைப்போற் காணாய் 
குருந்தக் கொடுங்கழுத்தங் கொண்டு . 
எ - து பருவங்கண்டழிந்த தலைமகள் தோழிக்குச் சொல்லியது . 

இ - ள். பகலினைத்தருங் கதிரோனுடைய கதிர்கள் நீரை நிலத்தின் கட் 
பருகி யீன்ற காரானே கொல்லைகள் தருகின்ற வாலிய கொடிகண் மரந்தோறுஞ் 
சென்றேறுவனவற்றைக் காணாய் ! அன்றியேயும் முல்லைகள் பெருந்தண்டள 
வுடனே குருந்தங் கொடுங்கழுத்தங்கொண்டு தங்கேளிரைப்போ லேறுவன 

. 
காணாய் ! எ - று . 

( கங ) 


காசு . என்னரே யேற்ற துணைப்பிரிந்தா ராற்றென்பா 

ரன்னரே யாவ பவரவர்க்கு -- முன்னரே 
வந்தாரந் தேங்கா வருமுல்லை சேர் தீந்தேன் 
கந்தாரம் பாடுங் களித்து . 


முல்லை . 


எ - து வற்புறுத்துத் தோழிக்குத் தலை மகள் வன்புறையெதி 
ரழிந்து சொல்லியது . 

இ - ள். என்னரே யேற்ற துணை பிரிந்தார் என்பது எப்பெற்றியர் அவர் 
தமக்கன்புபட்ட காதலரைப் பிரிந்தார் என்றவாறு . ஆற்றென்பா ரன்னரேயாவ 
ரவரவர்க்கு என்பது அக்காதலித்தாரைப் பிரிந்தாரோ டொப்பர் , பிரியப் 
பட்டார்க் காற்றி இறந்துபடாதிருக்கச் சொல்லுவார் என்றவாறு . முன்னரே 
வந்தாரந் தேங்கா வருமுல்லை சேர்தீந்தேன் கந்தாரம்பாடுங் களித்து என்பது 
எனக்கு முன்னேவந்து சந்தனப் பொழிலையும் தேங்காவின் கண்வளர் முல்லை 
களையுஞ் சேர்ந்த தீந்தேன்கள் கந்தாரமென்னும் பண்ணினைக் களித்துப் பாடா 
எறன ; எ - று . 

( கச ) 


நின் 


க 0 எ . கருவுற்ற காயாக் கணமயிலென் றஞ்சி 

யுருமுற்ற பூங்கோட லோடி -- யுருமுற்ற 
வைந்தலை நாகம் புரையு மணிக்கார்தா 
னெந்தலையே வந்த தினி . 
எ - து பருவங்கண்டழிந்த கிழத்திக்குத் தோழி சொல்லியது . 

இ - ள் . கருக்கொண்டு பூத்த காயாம்பூவினைத் தொகுதியையுடைய மயி 
லென் றஞ்சி உருமுற்ற ஐந்தலைநாகங்கள் உருமுற்ற பூங்கோடல்களை யொவ்வா 
நின்ற அழகிய இக்கார்ப்பருவந்தான் , எம்முடையமாட்டே நலியவந்தது 
இப்பொழுது ; எ - று . 

( கரு ) 


க 0 அ . கண்ணுள வாயின் முலையல்லை காணலா 

மெண்ணுள வாயி னிறவாவா - லெண்ணுளவா 
வன்றொழிய நோய்மொழிச்சார் வாகா துருமுடைவா 
னொன்றொழிப நோய்செய்த வாறு . 
எ - து பருவம் அன்றென்று வற்புறுத்துநீ தோழிக்குத் தலைமகள் 
ஆற்றது சொல்லியது . 

இ - ள் . உருமுடைவான் ஒன்றொழிய நோய்செய்தவாறு கண்ணுளவா 
யின் முல்லையல்லை காணலாம் என்பது உருமுடைய வான் *இறந்துபா 
டொன்றையும் ஒழிய மற் றக் குறிப்புக்கள் ஒன்பதும் எனக்குளவாம்படி 

இவற்றைத் தசாவத்தை என்ப வடநூலார் . அவை அன்பொடுபார்த் 
தல் , உளங்கொடுபற்றல் , புணர்வுவேட்கை , துயிலறுதல், மெலிதல் , புல நுகர் 
வொழிதல் , நாணழிதல் , புலம்பல், மயக்கம் , இறந்துபடுதல் என இவை , 


ச O 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


என்னை நோய்செய்தவா ற்றை நினக்குங் கண்ணுளவாயின் * முல்லையல்லை 
யாதலின் நக்குக்காண் எ- று . எண்ணுளவாயின் இறவாவால் என்பது அவர் 
குறித்த இத்துணைநாளுள் வருகின்றேன் என்ற எண் பழுதுபடாவாயின் அவர் 
சொன்ன நாளைக் கடவா அன்றோ எ - று . எண்ணுளவாவன்றொழிய நோய் 
மொழிச் சார்வாகாது என்பது என்னை ஆற்றுவிக்கவேண்டி நின் மனத்தின்கண் 
எண்ணின எண்ணின்கணுள்ளவாவன்றி என்னோயொழிதற்கு நீ யாற்றுவிக் 
கின்ற நின்மொழி எனக்குச் சார்வாகாது ; எ - று . 

( கசு ) 


க 0 க . என்போ லிகுளை யிருங்கடன் மாந்தியகார் 

பொன்போறார் கொன்றை புரிந்தன- பொன்போற் 
றுணைபிரிந்து வாழ்கின்றார் தோன்றுவர் தோன்றா 
ரிணைபிரிந்து வாழ்வ ரினி . 


எ - து பருவங்கண்டு ஆற்றளாய தலைமகள் தோழிக்குச் சொல்லி 


இ - ள் . என்னைப்போன்றதோழி ! பொன்போன்ற தார்களைக் கொன்றை 
கள் ஈனும்வகை இருங்கடலைப்பருகின முகில்க ளாதலாற் பொன்போலப் 
பெறுதற்கரிய தந்துணைகளைப் பிரிந்துபோய் வாழ்கின்றார் அத்துணைக்கண் 
மாட்டுத்தோன்றுவர் ; நம்மோடிணை தலைப்பிரிந்துவாழ்கின்றார் இப்பருவத்தின் 
கண்ணுந் தோன்றுகின்றிலர் ; எ - று . 

( கஎ ) 


கக 0 . பெரியார் பெருமை பெரிதே யிடர்க்கா 

ணரியா ரெளியரென் றாற்றாப்- பரிவாய்த் 
தலையழுங்கத் தண்டளவந் தாநகக்கண் டாற்றா 
மலையழுத சால மருண்டு , 


இதுவுமது . 


இகள் , பெரியா ராயிருப்பார் பெருமைக்குணம் மெய்மையாகப் பெரிதே ; 
காண முன் னரியா ராயுள்ளார் இடர் வந்த இப்பொழுது எளியராயினாரென் 
றிரங்கி யழுங்கி ஆற்றாவாய் மலைகள் மிகவும் அழுதன , தலைசாய்க்கும் வகை 
பரிவாய்த் தண்டளவங்கள் தஞ்சிறுமையால் நகக்கண்டு ; எ - று . ( கஅ ) 

முல்லை கண்ணிலவாதலின் என்னை நோய்செய்தவாற்றைக் காணாது 
நகுவன . நீயும் அதுபோல நகுவையேனும் சண்ணுண்மையால் முல்லை யலலை 
யாதலின் , நக்கே யொழியாது நோய்செய்தவாற்றைப் பார்த்தலும் செய்க ; 
எ - று , தண்டளவந்தாநகக்கண்டு என்பர் முன்னும் , 


* 


முல்லை .. 


சக 


ககக . 


கானங் கடியரங்காக் கைம்மறிப்பக் கோடலார் 
வானம் விளிப்பவண் டியாழாக- வேனல் 
வளரா மயிலாட வாட்கண்ணாய் சொல்லா 
யுளராகி யுய்யும் வகை , 


இதுவுமது . 


ககஉ . 


இ - ள் . கானங் கடியரங்காகக் கோடலார் வியந்து கைம்மறிப்ப , முகில் 
பாட , வண்டுகள் யாழாக வேனற்காலத்துக்களியாத மயில் களித் தாடாநிற்க வாட் 
கண்ணாய் ! சொல்லாய் ; காதலரைப்பிரிந்தார் இறந்துபடாது உளராகி யுய்யுந் 
திறத்தை ; எ - று . 

( கக ) 
தேரோன் மலைமறையத் தீங்குழல் வெய்தாக 
வாரான் விடுவானோ வாட்கண்ணாய் - காரார் 
குருந்தோடு முல்லை குலைத்தனகா ணாமும் 
விருந்தோடு நிற்றல் விதி . 
எ - து பருவங்காட்டித் தோழி தலைமகளை வற்புறுத்தியது . 

இ - ள் . பகலோன் மலையின்கண் மறைய இனியகுழல் இன்னாதாய் வெய் 
தாக இக்காலத்தின்கண் வாரேதேவிடுவானோ ; வாட்கண்ணாய் ! பசுமையார்ந்த 
குருந்துடனே முல்லைகள் பூங்கொத்தை ஈன் றனகாண் ; இனி நாமும் அவர்க்கு 
விருந்து செய்தல் ஒழுகிநிற்றல் நெறி ; எ - று . 

((20 ) 
பறியோலை மேலொடு கீழா விடையர் 
பிறியோலை பேர்த்து விளியாக் கதிப்ப 
நரியுளையும் யாமத்துந் தோன்றாரா லன்னாய் 
விரியுளைமான் றேர்மேல்கொண் டார் . 
எ - து பருவங்கண்டழிந்த தலைமகள் தோழிக்குச் சொல்லியது , 

இ - ள் . படுத்துத்துயிலும் பறி * கீழாக ஓலைப்படன் மழைத்துளியைக் 
காத்தற்கு மேலாக இடையர்கள் கிடந்து யாடுகளைப் பிறித்தற்குக் கருவியாகிய 
பிறியோலையைப் புடைபெயர்வித்து அழைத்துறப்ப , நரிகள் அஞ்சிக் கதறும் 


ககங் . , 


* பறியோ லைச்சயனத்தர் எனப் பெரியாரும் பணித்தார் . ( பெரியாழ்வார் 
திருமொழி , வண்ணமாடங்கள் , டூ ) ‘ மறித்துருத் தொகுத்த பறிப்புற விடையன் 
என அகநானூற்றினும் ( கச ) பறிப்புறத் திட்ட பானொடை யிடையன் என 
நற்றிணையினும் ( கச ) வருதல் காண்க , 

B 


சஉ 


திணைமாலை 

நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


யாமத்தின்கண்ணுந் தோன்றாராற் றோழி ! விரிந்தஉளையையுடைய மாவாற் 
பூட்டப்பட்ட தேரை மேல்கொண்டுபோயினார் ; எ - று . 

( உக ) 


ககச . 


பாத்துப் படுகடன் மாந்திய பல்கொண்மூக் 
காத்துக் கனை துளிசிந்தாமைப் - பூத்துக் 
குருந்தே பருவங் குறித்திவளை நைந்து 
வருந்தேயென் றாய்நீ வரைந்து . 
எ - து பருவங்கண்டழிந்த தலைமகள் கேட்பத் தோழி தருந்தமரத் 
திற்குச் சொல்லுவாளாய்ப் பருவமன் றென்று வற்புறுத்தியது . 

இ - ள் . ஒலிக்கின்ற கடலைப்பருகி அந்நீரைக் காத்துக் கருமுற்றிப் பகுத்துச் 
செறிந்த துளிகளைச் சிதறுவதற்கு முன்பே பூத்துக் குருந்தே ! பருவத்தைக் 
குறித்துக்காட்டி இவளையேவரைந்து வருந்துவாய் என்றாய் நீ ; எ - று . ( உ . ) 


ககரு . படுந்தடங்கட் பல்பணைபோல் வான்முழங்கன் மேலும் 

கொடுந்தடங்கட் கூற்றுமின் னாக- நெடுந்தடங்கண் 
ணீர்நின்ற நோக்கி நெடும்பணைமென் றோளாட்குத் 
தேர்நின்ற தென்னாய் திரிந்து . 
எ - து வினைழற்றி மீண்ட தலைமகன் தலைமகட்குத் தூதுவிடுகின்றன் 
அதிற்குச் சொல்லியது . 

இ.ள். ஒலியாநின்ற தடங்கண்ணையுடைய பல முரசுபோல் முகில்கள் 
முழங்குவதன்மேலும் மின்னே கொடிய தடங்கண்ணினையுடைய கூற்றமாக 
அழுகின் றநீர் விடாதுநின்ற நெடுந்தடங்கண்ணோக்கினையுடைய நெடும்பணை 
மென்றோளாட்கு நீமறித்துவந்து நின்மனை வாயிலின் கண்ணே அவன்றேர் நின்ற 
தென்று . சொல்லுவாய் , எமக்குமுன்னே சென்று தூ தாக ; எ - று . ( உ x ) 
ககசு , குருந்தே கொடிமுல்லாய் கொன்றாய் தளவே 

முருந்தே யெயிறோடு தார் பூப்பித் - திருந்தே 
யரும்பீர் மூலையா ளணிகுழறாழ் வேய்த்தோள் 
பெரும்பீர் பசப்பித் தீர் பேர்ந்து . 
எ - து பருவங்கண்டு ஆற்றளாயதலைமகள் ஆற்றல்வேண்டித் தோழி 
தான் ஆற்றளாய்ச்சொல்லியது . 

இ - ள் . குருந்தே ! கொடிமுல்லாய் ! கொன்றாய் ! தளவே ! பீலிமுருந்தினை 
இயாக்கும் இவளெயிற்றுடனே பூமாலையையும் பூப்பித்திருந்து கோங்கரும்பு 


முல்லை , 


குழ 


ககஎ . 


மூதலாயினவற்றை வென்று சிதைக்கும் முலையினையுடையாளுடைய 
வாழ்ந்த நிறைந்த வேய்த்தோள்களைப் பெரும் பீர்நிறம்போலப் பசப்பித்தீர் 
மீட்டும்; எ - று . 

( உச ) 
கதநாகம் புற்றடையக் காரேறு சீற 
மதநாக மாறு முழங்கப் - புதனாகம் 
பொன்பயந்த வெள்ளி புறமாகப் பூங்கோதா 
யென்பசந்த மென்றோ ளினி . 
எ - து தலைமகளைத் தோழி பருவங்காட்டி வற்புறுத்தியது . 

இ - ள் . சினத்தினையுடைய பாம்புகளும் புற்றினை அடையும்வகை உரு 
மேறு வெகுண்டிடிப்ப , மதத்தையுடைய யானைகள் அவ்வுருமேற்றுக்கு எதிரே 
முழங்கப் , புதலாற்சூழப்பட்ட நாகமரங்கள் வெள்ளிபோலும் இதழ்கள் புறஞ் 
சுற்றப் பொன்போலுந் தாதுக்களை உள்ளே பயந்தனவாதலாற் பூங்கோ தாய் 
நின்மென்றோள்கள் யாது காரணத்தாற் பசந்தன இப்பருவத்து ; 

( உரு ) 


எ - று , 


ககஅ . கார்தோன்றிப் பூவுற்ற காந்தண் முகைவிளக்குப் 

பீர்தோன்றித் தூண்டுவாண் மெல்விரல்போ - னீர்தோன் றித் 
தன்பருவஞ் செய்தது கானந் தடங்கண்ணா 
யென்பருவ மன்றென்றி யின்று , 
எ - து பருவம் அன்றென்று வற்புறுத்துத் தோழிக்குத் தலைமகள் 
வன்புறை யெதிரழிந்து சொல்லியது . 

இ -ள். விளக்கு மழுங்கிப் பீர்நிறங்கோடலான் அவ்விளக்கினைத் தூண்டு 
வாள் மெல்விரலினைத் தோன்றிப்பூவின்மேற் சென்றன காந்தண்முகைகள் 
போலும்வகை கார் நீர்தோன்று தலாற் காரின்பருவத்தைச் செய்தன கானங்கள் , 
இத்தைக்கண்டும் தடங்கண்ணாய் ! எனக்குக் காதலர் சொல்லிய பருவம் அன் 
றென்னாரின்றி ; எ - று . 

( உசு ) 
உகவுங்கா ரன்றென்பா ரூபா ரதனைத் 
தகவுந் தகவன்றென் றோரேன் -றகவேகொல் 
வண்டுடுப்பாய்ப் பாம்பாய் விரலாய் வளைமுரியாய் 
வெண்குடையாந் தண்கோடல் வீந்து . 

இதுவுமது . 
இ - ள் . மழைத்துளிகள் உகவுங் கார்ப்பருவம் அன்றென்று சொல்லா 
நின்றார் இவ்வூரார் : அச்சொலவுதான் அவர்க்குக் குணமோ குற்றமோ என்ப 


கககூ . 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


தறியேன் : அது தான் அவர்க்குக் குணமேகொல்லோ ! வளவிய துடுப்பாய்ப் 
பாம்பாய் விரலாய் வளை முரியாய் வெண்குடையாகாநின்றது தண்கோட 
லழிந்து ; எ - று , 

( உ.எ ) 
க 20 . பீடிலா ரென்பார்கள் காணார்கொல் வெங்கதிராற் 

கோடெலாம் பொன்னாய்க் கொழுங்கடுக்கைக் -- காடெலா 
மத்தங் கதிரோன் மறைவதன்முன் வண்டொடுதேன் 
றுத்த மறையுந் தொடர்ந்து , 

இதுவுமது . 
இ - ள் . நம்மைப் பெருமையிலரென்று சொல்லுவார் காணாதாராகாரே ! 
வளவிய கொன்றைகள் கொம்பெல்லாம் பொன்னாகப் பூக்க வண்டொடு 
தேன்கள் துத்தம் என்னும் பண்ணினைத் தம்முட் பொருந்தி ஒலியாகின்றன 
காடெல்லாம் ; வெய்யகதிரோடு கூடி வெங்கதிரோன் அத்த மலையை அடைதற்கு 
முன்னே ; எ - று . 

( உ அ ) 
ஒருத்தியா னொன்றல பல்பகை பென்னை 
விருத்தியாக் கொண்டன வேறாப் - பொருத்தின் 
மடலன்றின் மாலை படுவசி யாம்பல் 
கடலன்றிக் காரூர் கறுத்து . 

இதுவுமது . 

. 
இ - ள் . யானொருத்தி : எனக்கு ஒன்றல்ல பலபகைகள் என்னை மலைத்தலே 
தமக்கு ஒழுக்கமாகக்கொண்டன ; வேறாகத் துணையைப் பிரிந்து பொருந்தின் 
மடற்பனை மேலிருந்த அன்றில் , மாலைப்பொழுது , மழைபெயல் , ஆம்பற்குழல் , 
கடல் அன்றியே முகில்கள் என்று சொல்லப்பட்ட இவையெல்லாம் மேல் 
வெகுண்டு ; எ - று , 

( உக ) 
கானந் தலைசெயக் காப்பார் குழற்றோன்ற 
வேன மிடந்த மணியெதிரே - வான 
நதவது போன் மின்னாட நாணவென் னாவி 
யுகுவது போலு முடைந்து . 


கட்க , 


க 22 . 


இதுவுமது . 
இ - ள் . காடுகள் தழைத்துத் தலையெடுக்க ஆயர் ஊதுங் குழலோசை 
தோன்ற ஏனங்கள் இடந்த மணிகளினெதிரே முகில்கள் சிரிப்பதுபோல மீன்கள் 
ஒளிவிட இக்காலத்தும் இறந்து படாமையான் நாணில்லாத என்னுயிர் ஒழுகு 
வது போலவுளது ; எ - று . 

( 10 ) 


மருதம் . 


PB 


கஉங , இம்மையாற் செய்ததை யிம்மையே யாம்போலு 

மும்மையே யாமென்பா ரோரார்கா - ணம்மை 
யெளிய ரெனநலிந்த வீர்ங்குழலா ரேடி 
தெளியச் சுடப்பட்ட வாறு . 
எ - து குறித்த பருவத்தின் கண் வந்த தலைமகனைப் புணர்ந்திருந்த 
தலைமகள் முன்பு தன்னை நலிந்த குழலோசை அந்திமாலைப்பொழுதின் கட் 
கேட்டதனாற் றுயருறதாளாய்த் தோழிக்குச் சொல்லியது . 

இ - ள் . இப்பிறப்பின் கட் செய்த தீவினை இப்பிறப்பின்கண்ணே விளை 
யும்போலும் ! மறுபிறப்பின்கண் ஆம் என்பார் அறியாதார்காண் ; முன்பு நம்மை 
எளியரெனக்கொண்டு துயர்செய்த ஈர்ங்குழலார் , தோழி ! எல்லாரும் அறியச் 
சுடப்பட்டவாற்றைப் பாராய் ; எ - று . 

குழல்நலிவது நெருப்பாற் சுடப்பட்டுத் துளைப்பட்டபின் : சூடுண்டது 
பிறரை நலிந்ததாற் பயனென்று குழலைச்சொல்லுமாறென்னையெனிற் பிறரை 
நலியுந்தன்மை முன்பே அதற்குள தா தலாற் பட்டதெனக்கொள்க . ( உக ) 

முல்லை முற்றியது . 


ரு .--மருதம் . 


கஉச . செவ்வழியாழ்ப் பாண்மகனே சீரார்தேர் கையினா 

லிவ்வகை யீர்த்துய்ப்பான் றோன்றாமு - னிவ்வழியே 
யாடினா னாய்வய லூரன்மற் றெங்கையர்தோள் 
கூடினான் பின் பெரிது கூர்ந்து . 
எ - து பாணற்குத் தலைமகள் வாயின்மறுத்தது . 

இ - ள் . செவ்வழியாழையுடைய பாண்மகனே ! சீரார்ந்த விளையாட்டுத் 
தேரினைத் தன் கையால் இம்மனையின்கண் ஈர்த்து நடத்துகின்ற என்மகன் பிறப் 
பதற்குமுன் இம்மனையின் கட் பிரியாது ஆய்வயலூரன் ஒழுகினான் , பின்னை 
யெல்லாம் எங்கையர்தோளே மிக விரும்பி முயங்கினான் ; ஆதலான் இப்பருவம் 
யாம் அவர்க்குத்தக்கேம் அல்லேம் ; எ - று . 

( க ) 
கஉரு . மாக்கோல்யாழ்ப் பாண்மகனே மண்பானைப் பாகனார் 

தூக்கோற் றுடியோடு தோன்றாமுன் - நூக்கோற் 
றொடியுடையார் சேரிக்குத் தோன்றுமோ சொல்லாய் 
கடியுடையேன் வாயில் கடந்து , 


திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் . 


இதுவுமது . 
இ - ள் . அழகிய * காம்பையுடைய யாழ்ப்பாணனே ! மண்ணாற் செய்யப் 
பட்ட யானைப்பாகராகிய என்மகனார் தாங்கொட்டுகின்ற தூக்கோற்றுடியோடு 
இங்குத்தோன்றி ஒழுகுவதற்கு முன்பு தூய புரிப்புச் செயல்களையுடைய தொடி 
யுடையார்மனையின் கட்சென்று தோன்றியொழுகுமோ சொல்லாய் இப் 
பொழுது அவனால் வரையப்பட்ட வாழ்வினையுடையேன் வாயில்கடந்து ; 
எ - று . 

( உ ) 
கஉசு , விளரியாழ்ப் பாண்மகனே வேண்டா வழையேன் 

முளரி மொழியா துளரிக் - கிளரிநீ 
பூங்கண் வயலூரன் புத்தில் புகுவதன்மு 
னாங்க ணறிய வுரை . 

இதுவுமது . 
இ - ள் . விளரி யென்னும் பண்ணைச் செய்கின்ற யாழையுடைய பாண் 
மகனே ! யாங்கள் விரும்பா தன அழையாதொழிக : எங்கண்மாட்டு நினக்கு 
ஈரமில்லாத முளரிபோன்ற மொழிகளைச் சொல்லாது இங்கு நின்றும் புடை 
பெயர்ந்து கிளர்ந்து நீபோய்த் தாமரைப்பூப்போன்ற கண்களையுடைய வயலூரன் 
இன்று புதுமனையின்கண்ணே புகுவதன் முன் அப்புதுமனைக்கண் நீ சென்று 
வாராநின்றான் என்று அவனாற் காதலிக்கப்பட்ட பரத்தையர்க்கு உரை ; 
எ - று . 

டெமன்கட் கலிவய லூரன்றன் மெய்ம்மையை 
யெங்கட் குரையா தெழுந்து போ -- யிங்கட் 
குலங்கார மென்றணு கான் கூடுங்கூர்த் தென்றே 
யலங்கார நல்லார்க் கறை . 

இதுவும்து . 
இ - ள் . மெல்லிய இடத்தையுடைய மிக்க வயலூரனுடைய மெய்யுரை 
களை எங்கட்குச் சொல்லாதே இங்குநின்று மெழுந்துபோய் இவ்வுலகத்தின் கட் 
குலமுடைய மனையாளைப் புணர்தல் t ... 

( ச ) 
பாணர் தம் பிறப்புணர்த்தற்கு ஓர்வகை மூங்கிற்கோல் கைக்கோடல் 
பண்டைவழக்கு : இதனை நுண்கோல் கொண்டு களம்வாழ்த்து மகவன் 
பெறுகமாவே " ( F - x ) என்னும் பதிற்றுப்பத்து ரையா னுணர்க ; ‘இருங்கழை 
யிறும்பி னாய்ந்து கொண் டறுத்த , நுணங்குகட் சிறுகோல் வணங்கிறை மகளி 
சோ , டகவுநர் ( கஎ ) என்றார் அகநானூற்றினும் . 

t இதன் பின்னுரையும் , இனிவரும் பாடல்களினுரையும் பிரதிகளி 
லில்லை . சிலபாடல்களிலும் எழுத்துக்கள் விடுபட்டும் பிறழ்ந்தும் 
இருப்பன . 


க 


க 2 எ . 


மருதம் . 


க 2 அ . செந்தா மரைப்பூ வுறநிமிர்ந்த செந்நெல்லின் 

பைந்தார்ப் புனல்வாய்ப்பாய்ந் தாடுவா --ௗந்தார் 
வயந்தகம்போற் றோன்றும் வயலூரன் கேண்மை 
நயந்தகன் றாற்றாமை நன்று . 


கஉகூ , 


வாடாத தாமரைமேற் செந்நெற் கதிர்வணக்க 
மாடா வரங்கினு ளாடுவா -- ளீடாய 
புல்லக மேய்க்கும் புசழ்வய லூரன் 
னல்லகஞ் சேராமை நன்று . 


( 
சு 
) 


கங 0 , 


இசையுரைக்கு மென்செய் திரநின் றவரை 
வசையுரைப்பச் சால வழுத்தீர்-- பசைபொறை 
மெய்ம்மருட் டொல்லா மிகுபுன லூரன்றன் 
பொய்ம்மருட்டுப் பெற்ற பொழுது . 


( 
எ 
) 


கஙக . 


மடங்கிறவு போலும்யாழ்ப் பண்பிலாப் பாண 
தொடங்குறவு சொற்றுணிக்க வேண்டா -- * முடங்கிறவு 
பூட்டுற்ற வில்லைய்க்கும் பூம்பொய்கை யூரன்பொய் 
கேட்டுற்ற கீழ்நாட் கிளர்ந்து . 


( அ ) 


கங உ . எங்கை யரிலுள்ளா னேபாண நீபிறர் 

மங்கையரி லென்று மயங்கினாய் - மங்கையரி 
லென்னா திறவா திவணின்னி ......... 
பின்னாரி லந்தி முடிவு . 


( 
கூ 
) 


கூ 


ககூகூ . பாலையாழ்ப் பாண்மகனே பண்டுநின் னாயகற்கு 

மாலையா ழோதி வருடாயோ - காலையாழ் 
செய்யு மிடமறியாய் சேந்தாநின் பொய்ம்மொழிக்கு 
நையு மிடமறிந்து நாடு , 



க 
0 
) 


இறவுக்கலித்துப் , பூட்டறு வல்விலிற் கூட்டுமுதற் றெறிக்கும் (கசு ) 
என அகநானூற்றினும் புலவு நுனைப் பகழியுஞ் சிலையு மானச் , செவ்வரிக் கய 
லொடு பச்சிறாப் பிறழும் எனப் பெரும்பாணாற்றுப்படையினும் வருதல் 
தாண்க 


சஅ 


திணைமாலை நூற்றைம்பது . 


( கக ) 


கஙச . கிழமை பெரிபோர்க்குக் கேடின்மை கொல்லோ 

பழமை பயனோக்கிக் கொல்லோ - கிழமை 
குடிநாய்கர் தாம்பல பெற்றாரிற் கேளா 

வடிநாயேன் பெற்ற வருள் . 
ககூடு . என்கேட்டி யேழா யிருநிலத்தும் வானத்து 

முன்கேட்டுங் கண்டு முடிவறியேன் - பின்கேட் 
டணியிசுவா நிற்க வவனணங்கு மாதர் 

பணியிகவான் சாலப் பணிந்து . 
கஙசு . எங்கை பியல்பி னெழுவல்யாழ்ப் பாண்மகனே 

தங்கையும் வாயு மறியாம - லிங்க 
ணுளர வுளர வுவனோடிச் சால 
வளர வளர்ந்த வகை . 


( கட் ) 


( கங ) 


( கச ) 


க . எ . கருங்கோட்டுச் செங்க ணெருமை கழனி 

யிருங்கோட்டு மென்கரும்பு சாடி - வருங்கோட்டா 
லாம்பன் மயக்கி யணிவளை பார்ந்தழகாத் 

தாம்ப லசையின * வாய்த் தாழ்ந்து . 
கஙஅ , கன்றுள்ளிச் சோர்ந்தபால் காலொற்றித் தாமரைப்பூ 

வன்றுள்ளி யன்னத்தை பார்த்து வான்- சென்றுள்ளி 
வந்தையா வென்னும் வகையிற்றே மற்றிவன் 

றந்தையார் தம்மூர்த் தகை . 
கஙகூ , மருதோடு காஞ்சி யமர்ந்துயர்ந்த நீழ 

லெருதோ டுழல்கின்றா ரோதை- குருகோடு 
தாராத்தோ றாய்ந்தெடுப்புந் தண்ணக் கழனித்தே 
யூராத்தே சான்றந்தை யூர் . 
மண்ணார் குலைவாழை யுட்டொடுத்த தேனமதென் 
றுண்ணாப்பூந் தாமரைப் பூவுள்ளுங் - கண்ணார் 
வயலூரன் வண்ண மறிந்து தொடுப்பாண் 
மயலூ ராவர் மகள் . 


(கரு ) 


( கசு ) 


& 7 ) . 


( 
கல 
) 


* < வாய் தாழ்ந்து படம் , 


மருதம் . 


கசிக . 


( கஅ ) 


( ககூ ) 


கசங . 


( 
20 
) 


அணிக்குரன்மே னல்லாரோ டாடினே னென்ன 
மணிக்குரன்மேன் மாதரா ரூடி- மணிச்சிரல் 
பாட்டை யிருந்தயரும் பாய்நீர்க் கழனித்தே 

யாட்டை யிருந்துறையு மூர் . 
கசஉ . தண்கயத்துத் தாமரைநீள் சேவலைத் தாழ்பெடை 

புண்கயத் துள்ளும் வயலூர - வண்கயம் 
போலுநின் மார்பு புளிவேட்கைத் தொன்றிவண் 
மாலுமா றாநோய் மருந்து . 
நல்வய லூர னறுஞ்சாந் தணியகலம் 
புல்லிப் புடைபெயரா மாத்திரைக்கட்- புல்லியார் 
கூட்டு முதலுறை புங் கோழி துயிலெடுப்பப் 

பாட்டு முரலுமாம் பண் . 
கசச . * அரத்த முடீஇ யணிபழுப்பப் பூசிச் 

சிரத்தையாற் செங்கழுநீர் சூடிப் - பரத்தை 
நினைநோக்கிக் கூறினு நீமொழிய லென்று 

மனைநோக்கி மாண விடும் . 
கசடு . பாட்ட ரவம்பண் ணரவம் பணியாத 

கோட்டாவ மின்னிவை தாங்குழுமக்- கோட்டாவ 
மந்திரங் கொண்டோங்க லென்ன மகச்சுமக் 

திந்திரன் போல் வந்தா னிடத்து . 
கசீசு , மண் கிடந்த வைய ........ மற்றுப் பெரியார் 

பெண்கிடந்த நாளா னிகழ்ந்தொழுகப் - பெண்கிடந்த 
தன்மை யொழியத் தாள முலையினாண் 
மென்மைசெய் திட்டாண் மிக . 
செங்கட் கருங்கோட் டெருமை சிறுகனையா 
லங்கட் கழனிப் பழனம்பாய்ந்- தங்கட் 
குவளையம் பூவொடு செங்கயன் மீன் சூடித் 
தவளையுமேற் கொண்டு வரும் . 


( 
உக 
) 


( உ a ) 


( உக ) 


கீசிஎ . 


( உச ) 


இது தோழி செவ்வணியணிந்துவிட்டமை தலைவன்பாங்காயினார் கூறி 
யது என்றார் நச்சினர்க்கினியர் ( தொல் . பொ . கற் . சஎ ) . 


T 


(Go 


திணைமாலை நூற்றைம்பது . 


( உடு ) 


கசக . 


( உசு ) 


( உ.எ ) 


கசஅ . இருணடந் தன்ன விருங்கோட் டெருமை 

மருணடந்த மாப்பழன மாந்திப் - பொருணடந்த 
கற்பேருங் கோட்டாற் கனைத்துத்தங் கன்றுள்ளி 
நெற்போர்வு சூடி வரும் . 
புண்கிடந்த புண்மனுநின் னீத்தொழுகி வாழினும் 
பெண்கிடந்த தன்மை பிறிதரோ -........கிடந்து 
செய்யாத மாத்திரையே செங்கயல்போற் கண்ணினா 

ணையாது தானாணு மாறு . 
கரு . 

கண்ணுங்கா லென்கொல் கலவையாழ்ப் பாண்மகனே 
யெண்ணுங்கான் மற்றின் றிவளொடுநே - ரெண்ணிற 
கடல்வட்டத் தில்லையாற் கற்பெயர் சேரா 

ளடல்வட்டத் தாருளரே லாம் , 
கடுக . சேறாடுங் கிண்கிணிக்காற் செம்பொன்செய் பட்டத்தி 
| றோடு மாயதிவ னின் முனா- வேறாய 

மங்கையரி னாடுமோ மாக்கோல்யாழ்ப் பாண்மகனே 

யெங்கையரி னாடலா மின்று , 
கடூஉ . குலையாலும் பூணாலு * முன்கட்டாஞ் சேர்ந்த 

விலையாலு மிட்ட குறிபை - யுலையாது 
நீர்சிதைக்கும் வாய்ப்புதல்வ னிற்கு முனைமுலைப்பா 

மார்சிதைக்கும் வேண்டா தழூஉ. 
கடுக . துனிபுலவி யூடலி னோக்கேன் றொடர்ந்த 

கனிகலவி காதலினும் காணேன் - முனிவகலி 
னாணா நடுக்கு நளிவய லூரனைக் 
காணாவெப் போது மே கண் . 

மருதம் முற்றியது 


( உஅ ) 


(உக ) 


( கூ 0) 


| முனிந்தார் முனிவொழியச் செய்யுட் கண்முத்துக் 

கனிந்தார் களவியல் கொள்கைக் - கணிந்தா 
ரிணைமாலை யீடிலா வின் றமிழால் யாத்த 
திணைமாலை கைவரத் தேர்ந்து . 
திணைமாலை நூற்றைம்பது மூலமும் உரையும் 

முற்றின . 


* முன்கடஞ் சேர்ந்த பி - ம் . 


ஸ்ரீ : 
பிழைதிருத்தம் . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


ச 0 


லினவேங்கை 


லினவேங்கை 


குருந்தே 
வானெங்கும் 


நஎ 


குறுந்தே 
வானேங்கும் 
கூடுங்கூர்த் 
சேந்தாரின் 


கூடுங்கூத் 


சஎ 


சேர்ந்சாய்கின் 


உஎ 


லங்கட் 


வங்கட் 


50 


* 


புண்மனுநின் 


புண்மேனு 
முலையாலும் 


கன 


குலையாலும் 


. 


